सा 


பிரேம்சந்த் 


பிரகாஷ் சந்திர குப்தா 


இந்திய 
இலக்கியச் 
சிற்பிகள் 


தனர் . 


நாற்பதாண்டுகளுக்கு முன் இந்திய 
நாவலாசிரியர்களின் 

கவனமெல்லாம் 
சமூக மாறுபாடு பற்றியே இருந்தது . 
காந்தியத்திற்கும் சோஷலிஸத்திற்கும் 
இடையே எத்தனையோ ரகமான சீர் 
திருத்தங்களையும் புரட்சிகளை 

ம் 
படைப்பு எழுத்தாளர்கள் பரிந்துரைத் 

இவர்களில் ஹிந்தியிலும் உர்து 
விலும் பிரேம்சந்த் தனிப்பெரும் படைப் 
பாளராகச் சிறந்து 

விளங்குகிறார் . 
அந்த அளவுக்கு இவரது நாவல்களும் 
கதைகளும் இந்தியக் கிராமவாசியின் 
அவலவாழ்வை உருக்கத்துடன் தத்ரூப 
மாகச் சித்திரிக்கின்றன . 
வறுமையையும் அநியாயத்தையும் 
எதிர்த்துப் போராடிப் பயின்று பண் 
பட்ட இவர் , தமது பன்னிரண்டு 
நாவல்களுக்கும் முன்னூறு கதைகளுக் 
கும் தமது அனுபவங்களையே மூலப் 
பொருளாக்கினார் . இவர் வாழ்ந்து 
பணியாற்றிய வட இந்தியப் பிரதேச 
வாழ்வைக் கூர்ந்து கவனித்துத் தமது 
படைப்பில் 

வடித்துள்ளார் . இவர் 
டால்ஸ்டாய் , கால்ஸ்வொர்தி , ஸாடி, 
மாப்பா ஸன் படைப்புகளை ஹிந்தியில் 
மொழிபெயர்த்துள்ளார் . டிக்கின்ஸை 
நன்கு படித்தவர் ; கார்க்கியைப் 
போற்றியவர் ; இவரே ஹிந்தி இலக்கி 
யத்திற்கு ஒரு கார்க்கி என்று புகழப் 
பெற்றுள்ளார் . ஆரம்பகாலத்தில் இவர் 
எழுதியதெல்லாம் உர்துவில்தான் . 
இவரது நாவல் கோதான் தற்காலச் 
சிறந்த படைப்புகளில் ஒன்றாகப் போற் 
றப்படுகிறது . 
இந்தச் சிறப்புநூலை இயற்றிய பேரா 
சிரியர் பிரகாஷ் சந்திர குப்தா புகழ் 
பெற்ற விமரிசகர் ; 

முற்போக்குக் 
கருத்துக்கொண்டவர் . பிரேம் சந்தின் 
வாழ்வைக் கூறும் வகையிலேயே , 
அவரது திறமையும் இலக்கிய முயற்சி 
களும் எங்ஙனம் தோன்றி , எவ்வாறு 
விரிந்தன என்பதையெல்லாம் தெளி 
வாக , சுவையாக விவரிக்கிறார் . 
முகப்பு ஓவியம் : சத்யஜித் ரே . 
உருவ ஓவியம் : சியாமல் ஸேன் . 

விலை ரூ . 2-50 


இந்திய இலக்கியச் சிற்பிகள் 


பிரேம்சந்த் 


ஆசிரியர் : 
பிரகாஷ் சந்திர குப்தா 


தமிழாக்கம் : 
சரஸ்வதி ராம்னாத் 


பார் 


சாகித்திய அக்காதெமி 

புது தில்லி 


PREM CHAND - Tamil translation by Saraswathi Ramnath 
of Prakash Chandra Gupta s monograph in English , 
Prem Chand . Sahitya Akademi , New Delhi , 1970 , 
Price Rs . 2-50 


© Original English edition : Prakash Chandra Gupta 

Tamil translation : Saraswathi Ramnath 


SAHITYA AKADEMI 
Rabindra Bhavan , 35 , Ferozeshah Road , New Delhi - 1 
Rabindra Sarobar Stadium , Block 5B , Calcutta - 29 

21 , Haddows Road , Madras - 6 


Published by Sahitya Akademi and printed at 
The Ideal Printers , 3 Supdar Rao Naidu St. , Madras - 6 


1 


காலமான 


துவங்கி 


1880 - இல் துவங்கிய பிரேம்சந்த் யுகம் 

1936- இல் 
முடிவடைந்தது . இந்திய நாட்டு வரலாற்றில் இக்காலப் பகுதி 
பெருமளவு சிறப்புப் பெற்றதாகும் . நாட்டிலே மூண்டிருந்த 
விடுதலைப் போராட்டம் வலுவடைந்து , முக்கியத்துவம் பெற் 
றிருந்தது . இந்திய தேசீய காங்கிரஸ் மிதவா தப் போக்குடைய 
தலைவர்களால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் மெல்ல மெல்ல அக்கா 
லத்தில் தீவிரவாதியாகக் கருதப்பட்ட காந்தியடிகளின் செல்வாக் 
கிற்கு உட்பட்டிருந்தது . காந்தியடிகள் , வலிமை மிகுந்த ஆங்கில 
அரசிற்கு எதிராக மக்கள் திரண்டெழுந்து விடுதலைக்காகப் 
போராட வேண்டும் என விரும்பியதின் நோக்கம் , மக்கள் தங்களது 
மெத்தத்தனமான போக்கையும் , சுகபோக வாழ்வையும் உதறி 
விட்டு , இன்னல்களையும் , சிறைவாசத்தையும் எதிர் நோக்கத் 
தயாராக இருக்கவேண்டும் என்பது தான் . 1936 - இல் பிரேம்சந்த் 

சமயத்தில் காந்தியடிகளின் அரசியல் கொள்கையில் 
தீவிரமின்மையும் , மிதவாதப் போக்கும் தென்படத் 
விட்டது . சமதர்ம நோக்கில் , அரசியல் , பொருளாதார விடுதலையை 
வலியுறுத்தும் பல தீவிரவாதிகள் அரங்கிலே தோன்றிவிட்டனர் . 
பண்டித நேருவும் மற்றும் இடதுசாரிக் குழுவினரும் , ஏனைய 
கட்சியினரும் இதில் அடங்கியவர்கள் . 

எழுத்தைத் தம் பணியாகக் கொண்டிருந்த பிரேம்சந்த் 
முடிவுவரை தேசீய எழுச்சியுடன் ஒன்றி நின்றார் , கோகலே 
போன்ற மிதவாதத் 

மிதவாதத் தலைவர்கள் காங்கிரஸில் செல்வாக்குப் 
பெற்றிருந்தபோது , பிரேம்சந்த் காந்தியடிகளைச் சார்ந்து நின்ற 
தீவிரவாதியாக இருந்தார் . பின்னாளில் இவர் பாட்டாளி மக்கள் , 
குடியானவர்களின் பொருளாதார விடுதலை பற்றித் தீவிரமாக 
சிந்திக்கத் துவங்கிய காலத்தில் காந்தியடிகளைவிட நேருவைத் 
தான் அதிகம் சார்ந்து நின்றார் . 

1857- புரட்சிக்குப் பின்னர் இந்தியாவில் நவீன சகாப்தம் 
தோன்றியதென்றாலும் இதன் முன்னேற்றம் சிரமங்கள் நிறைந்த , 
மெதுவான முன்னேற்றமாகத்தான் இருந்தது . இடைக்காலத்துப் 
பிற்போக்கு சக்திகள் அதனைப் பின்னுக்கு இழுத்துக் கொண் 
டிருத்தன . புகை வண்டிகள் , தபால் தந்தி வசதிகள் , நீர்க் 


3 


குழாய்கள் , கல்வி நிலையங்கள் , மேனாட்டு விஞ்ஞான வளர்ச்சி .... 
போன்றவை இந்தியாவிற்கு புதியதொரு கண்ணோட்டத்தை , 
புதியதொரு காட்சியைத் தந்தன . கிராமப்புறங்களில் வழக்கி 
லிருந்த நிலப்பிரபுத்வ முறை , சாதி வேறுபாடுகள் , தீண்டாமை , 
நகர்புறங்களில் இருந்த இன , சாதி பாகுபாடுகள் , நாட்டின் 
முன்னேற்றப் பாதையில் பெரும் தடையாக இருந்தன , பிரேம் 
சந்தின் படைப்புகள் இந்திய வாழ்விலிருந்த இந்தப் பல்வேறு 
முரண்பாடுகளையும் , பிற்போக்குச் சக்திகளின் பாதிப்புகளையும் 
உள்ளது உள்ளபடி சித்தரிக்கின்றன . 

மேற்கத்திய நாகரிகத்தின் வாழ்க்கை முறைகளையும் , 
அமைப்புகளையும் , அடிமைத்தனமான போக்கில் பின்பற்றுவதை 
பிரேம்சந்த் 

ஆதரிக்கவில்லை . இந்திய நாட்டு மண்ணின்பால் 
ஆழ்ந்த பற்றும் , பாசமும் கொண்ட உண்மைப் புதல்வராக அவர் 
விளங்கினார் . அவர் நம் இலக்கியத்தில் இந்தியக் குடியானவர் 
களின் வாழ்வைப் படம் பிடித்துக் காட்டிய மாபெரும் இலக்கிய 
கர்த்தா . மேலை நாட்டுக் கல்வி அறிவால் தங்களை உயர்வாக 
நினைத்துக் கொண்டிருந்த படித்தவர்க்கத்தினரிடமிருந்து , அவர் 
வேறுபட்டு நின்றார் . 

நின்றார் . பிரேம்சந்திடம் இயல்பிலேயே பிறந்த 
மண்ணின் மாண்பும் மிகுந்திருந்தது . 

தாகுரின் இலக்கியப் பாரம்பரியத்தை பிரேம்சந்த் சமதர்ம 
நோக்கில் விரிவுபடுத்தினார் எனக் கூறலாம் . தாம் வாழ்ந்த 
காலத்தின் அவசரத் தேவையை உணர்ந்து சமதர்ம நோக்கிலே 
அவர் தீவிரத்தைப் புகுந்தினார் . தாகுருடன் ஒப்பிட்டுப் பார்க்கும் 
போது , பிரேம்சந்த் , தாகுரைவிட , மண்ணில் வாழ்பவருடன் 
நெருங்கிய தொடர்பு கொண்டவராகக் காணப்படுகிறார் . இந்தியப் 
பண்பாட்டின் மகத்தான பாரம்பரியத்தை ஊடுருவிப் பார்க்கும் 
ஆத்மிகக் கண்ணோட்டத்தை , தாகுரைப் போல் அவர் பெற்றிராத 
போதிலும் விஞ்ஞான முன்னேற்றம் மற்றும் முற்போக்கான 
உலகக் கண்ணோட்டத்தினால் விளைந்த புதிய கருத்துகளுடன் 
அவர் இணைந்து நிற்பதைக் காணமுடிகிறது . இந்தியக் கலா 
சாரத்தின் வளர்ச்சியில் முகமதியர்களின் பங்குபற்றித் தாம் 
கொண்டிருந்த கருத்தில் அவர் உண்மையும் , உறுதியும் , எவ்வித 
மதச் சார்பும் அற்றவராகவும் இருந்தார் . 

இந்திய மண்ணில் மிக விரைவாக வளர்ந்து வந்த தொழில் 
வளத்தை அவர் எதிர்த்தார் . ஆலைகள் , தொழிற் 

தொழிற்கூடங்களின் 
வளர்ச்சியினால் மண்ணை நம்பி வாழும் 

வாழும் குடியானவர்களின் 
நிலங்கள் பறிமுதல் செய்யப்படும் ; பாட்டாளிமக்கள் நசுக்கப் 
படுவார்கள் , பண்பாடு நலிந்து , வாழ்வின் தரம் குறைந்து , சமூக 
விரோத சக்திகள் தலை தூக்கிவிடும் என்றெல்லாம் அவர் அஞ்சினார் . 
தம் மனத்தில் மூண்டெழுந்த இந்த அச்சங்களை யெல்லாம் தமது 


4 


மாபெரும் நாவலான ரங்கபூமியில் விரிவாகவும் , அழுத்தமாகவும் 
வெளியிட்டிருப்பதையும் காணலாம் . முதலாளித்துவப் போக்கும் , 
தொடர்பும் தான் தொழில் வளர்ச்சியை விஷப்பூண்டாக மாற்றி 
விடுகிறதென்றோ, மனிதனின் கடினமான உடலுழைப்பின் 
வாதனையை யந்திரங்கள் குறைக்கின்றன என்பதையோ அவர் 
உணர்ந்திருக்கவில்லை . 

பிரேம்சந்தின் படைப்புகளில் தேசாவேச உணர்வின் 
செல்வாக்கு மிகுந்திருக்கின்றது . அவரது எழுத்தில் ராஜாராம் 
மோகன் ராய் , விவேகானந்தர் , தயானந்தர் , காந்தியடிகள் , 
தாகுர் , நேரு , பகத்சிங் , சந்திரசேகர ஆஜாத் , மற்றும் நாட் 
டிற்கும் , மனிதகுல விடுதலைக்கும் போராடிய மா ஜினி, கரிபால்டி , 
கார்ல் மார்க்ஸ் , லெனின் போன்றவர்களின் குரல்களின் 
எதிரொலியை உணரமுடிகிறது . 


2 


வாரணாசியிலிருந்து நான்கு மைல் தொலைவிலுள்ள லாமாகி 
என்னும் கிராமத்தில் பிரேம்சந்த் 1880 ஆண்டு ஜூலை 31 தேதி 
பிறந்தார் . சாதாரண நிலையிலிருந்த , உயர்ந்த காயஸ்த குலத்தில் 
அவர் தோன்றினார் . ஆறு பீகா நிலத்தை நம்பி ஒரு பெரிய 
குடும்பமே வாழ்ந்து கொண்டிருந்தது . பிரேம்சந்தின் பாட்டனார் 
குரு சகாய்லால் கிராமத்தில் கணக்குப் பிள்ளை வேலை பார்த்து 
வந்தார் . பிரேம்சந்தின் தந்தை அஜாய்லால் தபால் இலாக்காவில் 
மாதம் 25 ரூபாய் சம்பளத்தில் எழுத்தராகப் பணியாற்றினார் . 
பிரேம்சந்தின் தாயின் பெயர் ஆனந்தி தேவி . அழகும் , பண்பும் , 
இனிய இயல்பும் கொண்டிருந்த ஆனந்திதேவி “ படே கர் கி 
பேடி ” ( பெரிய இடத்துப் பெண் ) என்ற கதையை நினைவூட்டும் 
படியாக இருந்தாள் . இக் கதையில் வரும் கதா நாயகியின் 
பெயரும் ஆனந்திதேவிதான் . 

கிராமியச் சூழலில் பிரேம்சந்த் தம் இளமைப் பருவத்தைக் 
கழித்தார் . விளையாட்டுப் போக்கும் , உற்சாகமும் நிறைந்த 
அவர் , வயல்களிலிருந்து யாருக்கும் தெரியாமல் பொருள்களைக் 
கவர்வதிலும் , சுற்றித் திரிவதிலும் மிகுந்த நாட்டம் கொண் 
டிருந்தார் . இனிப்பு அவருக்கு மிகவும் பிரியமானது .. அதிலும் 
வெல்லமென்றால் உயிர் . லாமாகியில் அவரது ஆரம்பக் கல்வி 
துவங்கியது . சிறிதளவு உருதுவும் , பாரசீக மொழியும் , மௌல்வி 
ஒருவரிடம் பயின்றார் . ஒரு சமயம் ஒரு ரூபாய் களவாடிய குற்றத் 
திற்காக அவர் கடுமையாகத் தண்டிக்கப் பட்டது எழுத்திலே 
இடம் பெற்றுள்ளது . காசாகி என்னும் சிறுகதையில் அவரது 


5 


மான் 


இளம் பருவ நினைவுகள் இடம்பெற்றுள்ளன . 

காசாகி ஒரு 
தபால்காரன் , தபால்களைத் தொலைதூரத்திலிருந்து கிராமத்திற்கு 
எடுத்து வருவான் . சிறுவன் பிரேம்சந்திடம் அவனுக்கு மிகுந்த 
ஆசை. எப்பொழுது வந்தாலும் சிறுவனுக்கென்று ஏதேனும் 
எடுத்து வருவான் . சிறுகதையில் இத் தபால்காரன் அச்சிறுவ 
னுக்காக மான் குட்டி யொன்றைப் பிடித்து வருகிறான் . 
குட்டியைத் துரத்திக்கொண்டோடியதில் , தபால் நிலையம் திரும்ப 
மிகுந்த காலதாமதமாகிவிடுகிறது . கடமையில் தவறிய குற்றத் 
திற்காக அவன் வேலையிலிருந்து நீக்கப்படுகிறான் . காசாகி 
ஓர் உயர்ந்த குணசித்தரப் படைப்பு . சுயாபிமானமும் , 
கௌரவமும் மிகுத்தவன் என்றாலும் , இரக்க உணர்வு அவ 
னுள்ளத்திலே பொங்கித் தளும்புகிறது . 

பிரேம்சந்த்- என்ற புனைப்பெயரை ஆசிரியர் பிற்காலத்தில் 
ஏற்றுக்கொண்டார் 

என்பதை 

இங்கு கவனிக்கவேண்டும் . 
அவருக்கு இடப்பட்ட பெயர் தன்பத்ராய் . சர்க்கார் ஊழியராகப் 
பணிபுரிந்த காலத்தில் , தாம் எழுதத் துவங்கியபோது நவாப் 
ராய் என்ற புனைப்பெயரை அவர் சூட்டிக்கொண்டார் . அவர் 
வாழ்ந்தவரையில் பலர் 

அவரை நவாபாக வருணித்தனர் . 
சோஜே வதன் என்ற பெயரில் வெளியான அவரது முதல் 
கதைத் தொகுதியை அரசாங்கம் பறிமுதல் செய்தமும் , அவர் 
‘ நவாப் ராய் என்ற தமது புனைப் பெயரைத் துறந்துவிட்டார் . 
இதன் பின்னர் எழுதிய படைப்புகள் யாவுமே ‘ பிரேம்சந்த் என்ற 
பெயரில் தான் வெளியாயின . 

சோரி ( திருட்டு ) என்ற சிறுகதையில் 
அவரது இளம் 
பருவத்து நாட்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளதைக் காணலாம் : 

‘ இளம் பருவமே ! உன்னை மறப்பதெப்படி ? சிதிலமான 
மண்வீடு , கோரைப் புல் படுக்கை , வெற்றுடம்பும் , வெறுங் 
காலுமாக , வயல்வெளிகளிலே சுற்றியதும் , மாமரங்களில் ஏறியதும் 
எல்லாம் நினைவில் நிலைத்து நிற்கின்றன . நாட்டுப்புறச் 
செருப்புகளை அணிந்து கொண்ட போது எனக்கேற்பட்ட மகிழ்ச் 
சியும் , நிறைவும் , இன்று உயர் தர ஜோடுகளை அணியும்போதுகூட 
ஏற்படுவதில்லை . மாங்காய்ச் சாற்றைப் பருகியதிலிருந்த ஆனந்தம் 
இன்று ரோஜா ரசத்தைப் பருகுவதில் ஏற்படவில்லை . மாங்காய் , 
வேர்க்கடலை , பட்டாணி , இவற்றைக் கொரித்தபோது ஏற்பட்ட 
மன நிறைவை இன்று திராட்சையும் , இனிப்புப் பலகாரங்களும் 
எனக்களிக்கவில்லை . அந்நாட்கள் தான் எத்தனை இனிமை 
யானவை ? சுவையானவை ? 

நானும் ஹல்தரும் பக்கத்துக் கிராமத்திலிருந்த 
ஒரு 
மௌல்வியிடம் 

பாடம் 

கேட்கச் சென்றுகொண்டிருந்தோம் . 
எனக்கு அப்போது 8 வயது . ஹல்தர் ( இப்போது அவன் 


6 


யாக 


உயிருடன் இல்லை ) என்னை விட இரண்டு வயது 

வயது பெரியவன் . 
காலையில் பழைய ரொட்டியைச் சாப்பிட்டுவிட்டு பள்ளிக்குப் புறப் 
பட்டுவிடுவோம் . பகலுணவிற்கு வறுத்த பருப்புகள் , தானியங்கள் 
இப்படி ஏதாவது எடுத்துக் கொள்வோம் . வீட்டைவிட்டு கிளம்பி 
விட்டால் அவ்வளவுதான்- நாங்கள் தான் ராஜா ! மௌல்வி 
சாகப்பிடம் ஆஜர் பட்டியல் ஏதும் கிடையாது , பள்ளிக்கு வராம 
லிருந்தால் அபராதம் விதிக்கப்படும் பழக்கமும் கிடையாது . 
எவ்விதமான பயமோ , அச்சமோ கிடையாது . பின் என்ன ? 
காவல் நிலையத்திற்கு எதிரேயுள்ள மைதானத்தில் போலீஸ் 
காரர்கள் பயிற்சி செய்வதைப் பார்த்துக்கொண்டே நிற்போம் . 
கழைக் கூத்தாடியின் நாட்டியமாடும் கரடியையோ அல்லது 
குரங்காட்டியின் குரங்கையோ வேடிக்கை பார்த்துக்கொண்டு 
அவன்பின் தொடர்ந்து சுற்றுவோம் . 

சில 

சமயம் ரயில்வே 
ஸ்டேஷனுக்குச் சென்று வேடிக்கைப் பார்ப்பதும் உண்டு. 
ரயில்வே கால அட்டவணையைவிட எங்களுக்குத் தான் ரயில்களைப் 
பற்றி அதிகம் தெரிந்திருந்தது . நாங்கள் செல்லும் வழியில் 
நகரத்து லேவாதேவிக்காரனின் புதிய தோட்டத்தில் கிணறு 
வெட்டிக்கொண்டு இருந்தார்கள் . இதுவும் எங்களுக்கு வேடிக்கை 

இருந்தது . தோட்டாரக் கிழவன் எங்களை அன்போடு 
வரவேற்பான் . அவனோடு போட்டிப் போட்டுக்கொண்டு அவன் 
செய்யவேண்டிய வேலைகளை நாங்களே செய்ய முற்படுவோம் . 
வாளியில் நீர் இறைத்துச் செடிகளுக்கு ஊற்றுவோம் . பாத்தி 
கட்டுவது , களை எடுப்பது , கத்தரிக் கோலினால் செடி கொடிகளைச் 
சீராகக் கத்தரித்துவிடுவது போன்ற வேலைகளைச் செய்வோம் . 
இந்த வேலைகளே எங்களுக்கு எத்தனை இன்பமாக இருந்தது ? 
அந்தந் தோட்டக்காரக் கிழவன் நல்ல கெட்டிக்காரன் . சிறுவர் 
களின் மனப்போக்கை நன்கு அறிந்திருந்தான் . எங்களிடம் 
ஏதோ பரிவு காட்டுவது போல் வேலை வாங்கிக் கொள்வான் . 
அவனுக்கு ஒரு நாள் பிடிக்கும் வேலையை நாங்கள் ஒரு மணி 
நேரத்தில் செய்துவிடுவோம் . 

" சில சமயம் வாரக்கணக்கில் பள்ளிக்குப் போகமாட்டோம் . 
மௌல்வி நம்பும்படியாக நாங்கள் கதைக்கும் 

கதைகளைக் 
கேட்டதுமே , அவரது சீற்றம் தணிந்துவிடும் . அன்று எனக் 
கிருந்த கற்பனாசக்தி மட்டும் இன்று இருக்குமானால் யாவரும் 
பிரமிக்கும்படியாக ஓர் அற்புத நாவலையே உருவாக்கிவிடுவேன் . 
இப்பொழுதெல்லாம் ஓர் கதைக்கு வேண்டிய கருவைத் தேட 
எத்தனைச் சிரமப்படவேண்டி யிருக்கிறது ! 
எங்களது 

மௌல்விசாகப் ஒரு தையல்காரர் . கல்வி 
போதிப்பது அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு . எங்கள் கிராமத்துக் 
குயவர்கள் , குரமிக்களிடம் எங்கள் மௌல்வி சாகப்பின் திறமை 


7 


யைப் பற்றி நாங்கள் வானளாவப் புகழ்வோம் . ஒருவிதத்தில் 
பார்க்கப்போனால் , நாங்களிருவரும் மௌல்வி சாகப்பின் விளம்பர 
ஏஜண்டுகளாக இருந்தோம் . எங்களின் முயற்சிகளின் விளைவாக 
அவருக்குத் தைப்பதற்கு ஏதாவது கிடைத்துவிட்டால் எங்களைக் 
கட்டிப் பிடிக்கமுடியாது . வகுப்புக்கு வராமலிருந்ததற்குச் சரியான 
காரணங்கள் கிடைக்காவிட்டால் மௌல்வி சாகப்பிற்கு ஏதாவது 
காணிக்கை எடுத்துச்செல்வதுண்டு . தானியக் கதிர்கள் , கரும்பு , 
சோளம் , பார்லி-- இப்படி ஏதாவது எடுத்துச்செல்வோம் . 
காணிக்கைகள் அவருடைய கோபத்தை உடனடியாகத் தணித்து 
விடும் சக்தி பெற்றவையாக இருந்தன . ஆனால் இவை எல்லாம் 
கிடைக்காத பருவத்தில் நாங்கள் வேறு உபாயங்களைத் தேட 
வேண்டி வரும் . 

கில்லி தண்டு ஆடுவது , பட்டம் விடுவது இவ்விரண்டும் 
இளமை நாட்களில் பிரேம்சந்திற்குப் பிடித்தமான விளையாட்டுகள் . 
அவரது சிறந்த சிறுகதையில் தமக்குக் கில்லி தண்டுவில் உள்ள 
ஈடுபாட்டைப் பின்வருமாறு வெளியிடுகிறார் - இந்த விளையாட் 
டிற்கு ஒரு மைதானமோ , புல்வெளியோ , வலையோ அல்லது வேறு 
எந்தவிதமான சாதனமோ தேவையில்லை . கிளை ஒன்றை ஒடித்து 
கில்லியும் தண்டும் சீவிக்கொண்டால் , இருவர் ஆனந்தமாக 
ஆடத் துவங்கலாம் ...... இளம்பருவ நினைவுகளில் இது தான் மிக 
இனிமையானது . 

திருட்டு ( சோரி ) என்ற கதையில் தம் ஒன்றுவிட்ட அண்ண 
னுடன் சேர்ந்து வீட்டிலிருந்து ஒரு ரூபாயை எப்படித் திருடினார் 
என்பதை பிரேம்சந்த் நினைவுபடுத்திக்கொள்கிறார் : 

கை கால் கழுவிக்கொண்டு வீடு திரும்பிய நாங்கள் பயந்து 
கொண்டே உள்ளே நுழைந்தோம் . எங்களை மட்டும் அப்பொழுது 
சோதித்துப் பார்த்திருந்தால் ? கடவுள் தாம் எங்களைக் காப் 
பாற்றினார் . வீட்டில் யாவரும் அவரவர் வேலையில் மும்முரமாக 
ஈடுபட்டிருந்ததால் எங்களிடம் ஒருவரும் பேசவில்லை . நாங்கள் 
உணவு சாப்பிடவில்லை , மதிய உணவிற்கும் 

எதுவும் 
எடுக்துக்கொள்ளவில்லை . புத்தகங்களை கக்கத்தில் 

இடுக்கிக் 
கொண்டு பள்ளிக்குப் புறப்பட்டுவிட்டோம் . மழை காலமா தலால் 
வானம் மப்பும் மந்தாரமுமாக இருந்தது . எல்லையற்ற மகிழ்ச்சி 
யுடன் பள்ளியை நோக்கி விரைந்த நாங்கள் எத்தனையோ மனக் 
கோட்டைகளை , நூற்றுக்கணக்கான திட்டங்களைப் போடுவதில் 
மூழ்கியிருந்தோம் . இது கிடைத்தற்கரிய வாய்ப்பு நெடு நாட்கள் 
வரும்படி இந்த ரூபாயைச் செலவழிக்க எண்ணினோம் . அந்தக் 
காலத்தில் சேர் ஐந்தணாவிற்கு 

அருமையான இனிப்புப் 
பண்டங்கள் கிடைக்கும் . அரை சேர் இனிப்புப் பண்டமே எங்க 
ளுக்குத் திகட்டிவிடும் . ஆனால் அதை வாங்கினால் இந்த ஒரு 


காலை 


8 


ரூபாய் ஒரே நாளில் தீர்ந்துவிடும் என்று நாங்கள் நினைத்தோம் . 
நிறைந்த இன்பத்தைக் குறைந்த செலவில் பெறுவதற்காக 
நாங்கள் , மலிவான ஆனால் வயிற்றை நிரப்பக்கூடிய பண்டங்களை 
வாங்கிச் சாப்பிடுவதென முடிவு செய்தோம் . கொய்யாப்பழத்தின் 
நினைவு வந்தது . இரண்டு பைசாவிற்கு கொய்யாப்பழங்களை 
இருவருமாக வாங்கினோம் . பண்டங்கள் கொள்ளை மலிவாக விற்ற 
காலம் அது . பெரிய பெரிய கொய்யாப் பழங்கள் பன்னிரெண்டு , 
எங்கள் மடியை நிறைத்துவிட்டன . பழக்காரியின் கையில் 
ஹல்தர் ஒரு ரூபாயை வைத்ததும் அவள் சந்தேகக் கண்களோடு 
எங்கள் பக்கம் தன் பார்வையைத் 

பார்வையைத் திருப்பினாள் . ஏண்டா 
பையன்களா ? உங்களுக்கெப்படி ரூபாய் கிடைத்தது ? திருடினீர் 
களா ? என வினவினாள் . அதிகம் படித்திருக்கவில்லை என்றாலும் 
இரண்டொரு புத்தகங்களையாவது நாங்கள் படித்திருந்தோம் .. 
அதற்குரிய அறிவு தன் செல்வாக்கை எங்களிடம் காட்டத் 
துவங்கிவிட்டது . நான் சட்டென்று பதில் கூறினேன்-மௌல்வி 
சாகப்பிற்குப் பணம் கட்டவேண்டும் ; வீட்டில் சில்லரையில்லை ; 
அதனால் சித்தப்பா ஒரு ரூபாய் கொடுத்தார் . 

வெல்லத்தின் மீது தனக்கிருந்த ஆசையை ஹோலி என்ற 
சிறுகதையில் பிரேம்சந்த் இவ்வாறு வெளியிட்டிருக்கிறார் : 

"‘ அம்மா மூன்று மாத காலம் பிறந்தகம் சென்றிருந்தாள் . 
இதற்குள் ஒரு மணங்கு வெல்லத்தை நான் காலி செய் து 
விட்டேன் . வெல்லம் காய்ச்சும் காலம் அது . தாத்தா நோய் 
வாய்ப்பட்டிருந்ததால் , அம்மாவைப் புறப்பட்டுவரும்படி சொல்லி 
அனுப்பிவிட்டார் . தேர்வு நாட்கள் நெருங்கிக்கொண்டிருந்ததால் 
நாள் அம் மாவுடன் செல்ல முடியவிவ்லை . புறப்படு முன் அம்மா 
ஒரு பெரிய மண் பானையில் ஒரு மணங்கு வெல்லத்தைப் போட்டு , 
வாயைக் களிமண்ணால் இறுகப் பூசி பத்திரப்படுத்தினாள் . 
பானையைத் திறக்கக் கூடாது என்று எனக்குக் கடுமையான 
உத்தரவு போடப்பட்டது . எனக்கென்று தனியாக ஒரு பாத்தி 
ரத்தில் வெல்லத்தை மூடிவைத்திருத்தாள் . ஒரு வாரத்திற்குள் 
இதைத் தீர்த்துவிட்டேன் . காலையில் பாலுடன் , பின்பு பகல் 
உணவுடன் , பிற்பகலில் வேற்கடலையுடன் , இரவு பாலுடன் 
என்று இப்படி வெல்லத்தைக் காலி செய்தேன் . 
சாதாரண அளவுதான் . அம்மா கூட இதை ஆட்சேபித்து இருக்க 
முடியாது . ஆனால் பள்ளியில் இருக்கும் போதே எனக்கு அடிக்கடி 
தாகம் எடுக்கும் . வீட்டிற்கு வந்து 

வந்து தண்ணீர் குடிப்பேன் . 
ஒவ்வொரு முறையும் ஒன்றிரண்டு வெல்லக்கட்டியை வாயில் 
போட்டுக் கொள்வேன் . ஆனால் இதற்கெல்லாம் பட்ஜெட்டில் 
இடம் ஏது ? வெல்லத்தின் மீது எனக்கிருந்த ஆசை , வெறியாக 
என்னைப் பற்றிக்கொண்டதை நான் உணர்ந்தேன் . 


9 


பிரேம்சந்தின் தாய் சுமார் ஆறு மாத காலம் நோயுற்ற 
பின்னர் காலமானாள் . அச்சமயம் அவர் எட்டாம் வகுப்பில் 
படித்துக்கொண்டிருந்தார் . பிரேம்சந்தின் வாழ்வில் , இரண்டு 
வருடங்கட்கு பின்னர் , அவர் தந்தை மறுமணம் செய்து 
கொண்டதின் விளைவாக ஒரு மாற்றாந்தாய் இடம் பெற்றாள் . 
பிரேம் சந்தின் படைப்புகளில் மாற்றாந்தாய் கதைக்கருவாக பல 
இடங்களில் வருவதிலிருந்து , தாயின் மரணத்தினால் அவரது 
வாழ்வில் ஏற்பட்ட சூனியத்தை மாற்றாந்தாயினால் நிரப்ப முடிய 
வில்லை என்பதை நாம் தெள்ளத் தெளிய உணரலாம் . 

பிரேம்சந்திற்கு , இச் சமயத்தில் தான் நாவல்களைப் படிப்பதில் 
மிகுந்த ஆசையும் , விருப்பமும் உண்டாயிற்று . ஒரு புகையிலைக் 
கடையில் கதைக் களஞ்சியமான திலிஸ்ம ஹோஷ்ரூபா வின் 
முடிவில்லாத தொடர்கதைகளைக் கேட்கலானார் . இப் புனைக் 
கதைகளின் ஆசிரியரான பைஜி , அக்பரை மகிழ்விப்பதற்காகப் 
பாரசீக மொழியில் இதை எழுதினார் எனக் கூறப்படுகிறது . 
கற்பனையைத் தூண்டும் இக் கதைகளைக் கிட்டத்தட்ட ஓராண்டு 
காலம் பிரேம்சந்த் கேட்டுவந்தார் . 

அவர் படித்த நூல்களில் ரத்ன நாத் சர்ஷாரின் நூல்கள் , 
ரெயினால்ட்சின் லண்டன் மாநகர தர்பாரின் மர்மங்கள் போன்ற 
நூல்களும் இடம்பெற்றிருந்தன . கோரக்பூரிலிருந்தபோது பிரேம் 
சந்த் புத்தகவியாபாரியான புத்திலால் என்பவரின் நண்பரானார் . 
பள்ளிப் புத்தகங்களுக்காக எழுதப்படும் நோட்ஸ்களை 
அவருக்காக விற்றுத்தந்து , அதற்கு பதிலாக கடையிலிருந்த 
புத்தகங்களை வீட்டிற்கு எடுத்துச் சென்று படிக்கும் சலுகை 
அவருக்குக் கிடைத்திருந்தது .. நூற்றுக்கணக்கான 
அந்த இரண்டு மூன்று வருடங்களுக்குள் அவர் படித் திருப்பார் . 

கோரக்பூரிலிருந்த சமயத்தில் தான் பிரேம்சந்த் தமது முதல் 
இலக்கியப் படைப்பை உருவாக்கினார் . பிரேம்சந்தின் பிரம்மச் 
சாரியான மாமா ஒருவர் துரதிருஷ்டவசமாக கீழ்ச்சாதிப் பெண் 
ணுடன் தொடர்பு பூண்டிருந்தார் . இதைப் பற்றிய கேலிச் 
சித்திரம் இது . பிரேம்சந்தின் நாவல் படிக்கும் பழக்கத்தை இந்த 
மாமா கண்டிப்பது வழக்கம் . இதற்குப் பழி தீர்த்துக்கொள்வது 
போல் மாமாவின் காதலை நாடகமாகத் தீட்டிவிட்டார் பிரேம்சந்த் . 
முதற் படைப்பான இந்நூல் நமக்குக் கிடைக்கவில்லை - சீற்ற 
மடைந்த மாமா அதை தீக்கு இரையாக்கி இருக்கலாம் . 


நூல்களை 


3 


பிரேம்சந்த் தமது வாழ்க்கையைச் சீரான சமவெளி என்று 
கூறியுள்ளார் . அவரது வாழ்க்கையில் பிரமிக்கத் தக்க நிகழ்ச்சி 


10 


களோ , எதிர்பாராத சம்பவங்களோ இல்லை . 

வேலையில் ஒரு 
இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றலானது , நூல்கள் 
வெளியான குறிப்புகள்- இவைதாம் இதில் அடங்கும் . நண்ப 
ரொருவருக்குத் தமது வாழ்க்கையைப் பற்றி பிரேம்சந்த் இவ்வாறு 
எழுதுகிறார் : 

‘ சம்வத் ஆண்டு 1937 இல் பிறந்தேன் . என் தந்தையின் 
பெயர் முன்ஷி அஜாய்லால் . வாரணாசி ஜில்லா , பாண்டேபுர் 
தாலுக்கா , மௌஜா மார்வானில் , லாமாகி எனது கிராமம் . முதல் 
எட்டு ஆண்டுகள் பாரசீக மொழிப் பயிற்சி . பின்னர் ஆங்கிலப் 
படிப்பு . வாரணாசியில் ஓர் பள்ளியில் ( என்ட்ரன்ஸ் ) புதுமுக 
வகுப்பில் தேர்ச்சி பெற்றேன் . பதினைந்து வயதில் தந்தை மரண 
மடைந்தார் . எனக்கு ஏழு வயதாக இருக்கும் போதே தாய் 
இறந்துவிட்டாள் . கல்வி இலாக்காவில் ஆசிரியராகச் சேர்ந்தேன் . 
1901- இல் எனது இலக்கிய வாழ்வு துவங்கியது . 

மற்றொரு இடத்தில் தமது வாழ்க்கையைப் பற்றி சுருக்கமாக 
சுயவிமர்சனம் செய்கிறார் - எனது வாழ்க்கை சீரான சமவெளி 

பள்ளங்களை வேண்டுமானால் எப்பொழுதாவது 
காணமுடியும் . ஆனால் குன்றுகளையோ , மலைகளையோ , அடர்ந்து 
செறிந்த காடுகளையோ , ஆழ்ந்த பள்ளத்தாக்குகளையோ , இடிபாடு 
களை யோ இதில் காணமுடியாது . குன்றுகள் , மலைகளிடையே 
உலாவ விரும்பும் கனவான்கள் பெரிதும் ஏமாற்றத்திற்குள்ளா 
வார்கள் . 

பதினைந்தாவது வயதில் பிரேம்சந்த் ஒன்பதாம் வகுப்பில் 
மாதம் ஐந்து ரூபாய் செலவு செய்துகொண்டு வாரணாசியிலிருந்த 

கல்லூரியில் படித்துக்கொண்டிருந்தார் . அதிகாலையில் 
ஒரு பொட்டலத்தில் கடலையும் , வெல்லமும் எடுத்துக்கொண்டு 
கிராமத்திலிருந்து புறப்பட்டால் , பள்ளியில் நாள் முழுவதும் 
படித்துவிட்டு , வீடு திரும்பும் போது பொழுது சாய்ந்துவிடும் . 
இரவிலே எண்ணெய் விளக்கொன்றை ஏற்றி வைத்துக்கொண்டு 


போன்றது . 


ராணி 


படிப்பார் . 


அவரது மாற்றாந்தாயின் தந்தையின் ஏற்பாட்டின்படி , 
பதினைந்தாம் வயதில் பிரேம்சந்தின் திருமணம் நடந்தது . 
கிடைத்த தகவல்களின்படி இப் பெண் இங்கிதம் அறியாதவ 
ளாகவும் , அழகற்றவளாகவும் இருந்ததாகத் தெரிகின்றது . சச்சர 
விடும் இயல்புடையவளாகவும் இருந்ததால் துவக்கத்திலேயே 
இல்லற இன்பம் தகர்ந்து , சிதறி , சிதைந்து , பாழாகிவிட்டது . 

பிரேம்சந்தின் தந்தை நீண்டகால நோய்க்குப்பின் 1897 - இல் 
காலமானார் . மெட்ரிக் 

நெருங்கிக்கொண்டிருந்தது . 
பிரேம்சந்த் மிகவும் சிரமமான நிலையில் இருந்தார் . வாரணாசியில் 


தேர்வு 


11 


வாங்கி 


ஒரு சிறுவனுக்குப் பாடம் கற்றுத்தரத் துவங்கினார் . பள்ளி முடிந்த 
பின் , அச் சிறுவனுக்கு மாலை ஆறுமணி வரை பாடம் சொல்லித் 
தருவார் . இதன்பின் கால் நடையாக கிராமத்தை அடையும் 
போது மணி 8 அடித்துவிடும் . இத்தகைய சிரமங்களுக்கிடையே 
அவர் மெட்ரிக்கில் இரண்டாம் வகுப்பில் தேர்வுபெற்றார் . ராணி 
கல்லூரியின் விதிமுறைகளின்படி முதல் வகுப்பில் தேறும் மாணவ 
னுக்குத் தான் இலவச சம்பளச் சலுகை வழங்கப்படும் . இதனால் 
பிரேம்சந்த் சென்ட்ரல் இந்து கல்லூரியில் சேர முயற்சித்தார் . 
ஆனால் இங்கும் கணிதம் அவருக்குப் பெரும் தடையாக 
நின்றது . அதிர்ஷ்டவசமாக ஒரு வக்கீலின் மகனுக்குப் பாடம் 
சொல்லிக் கொடுக்கும் வேலை கிடைத்தது . இதைப் பற்றி அவர் 
எழுதுகிறார் : 

மாதம் ஐந்து ரூபாய் சம்பளம் . என் செலவிற்கு இரண்டு 
ரூபாய் எடுத்துக்கொண்டு மீதமிருந்ததை வீட்டிற்கு அனுப்புவதாக 
முடிவு செய்தேன் . 

வக்கீலின் வீட்டில் குதிரை லாயத்தின் 
மேலே , காரை பூசாத ஒரு சிறிய அறை இருந்தது . இதில் தங்க 
முதலி அனுமதி பெற்றேன் . தரையின் மீது கோணிப்பைகளை 
விரித்துவிட்டேன் , கடையிலிருந்து 

ஒரு 

விளக்கை 
வந்தேன் . இப்படியாக எனது நகர வாழ்க்கை துவங்கியது . 
வீட்டிலிருந்து இரண்டொரு பாத்திரங்கள் , பானைகள் கொண்டு 
வந்தேன் . காலையில் ‘ கிச்சடி ஏதாவது சமைத்துக் கொள்வேன் . 
பாத்திரங்களைச் சுத்தம் செய்துவிட்டு , வாசகசாலைக்குப் போய் 
விடுவேன் . கணிதம் படிக்கச் செல்லுவதாக பாவனை - ஆனால் 
நான் படித்ததெல்லாம் நாவல்கள் . ” 
இந்த ரீதியில் நடைபெற்ற வாழ்க்கையில் 

பிரேம்சந்த் 
கடனாளியானார் . புத்தகக் கடையொன்றில் தம் புத்தகமொன்றை 
ஒரு ரூபாய்க்கு விற்றார் . இங்குதான் அவர் 

அவர் சூனார் மிஷன் 
பள்ளியின் தலைமை ஆசிரியரைச் சந்தித்தார் . தமது பள்ளிக்கு 
ஓர் ஆசிரியரைத் தேடிக்கொண்டிருந்த அத் தலைமை ஆசிரியர் 
பிரேம்சந்திற்கு மாதம் 18 ரூபாய் சம்பளத்தில் ஆசிரியர் வேலையை 
அளித்தார் . இது நடைபெற்ற வருடம் 1899 . 

பிரேம்சந்தின் நீண்டகால ஆசிரிய வாழ்க்கை இவ்விதமாகத் 
துவங்கியது . சூனாரில் அவர் அதிக நாட்கள் இருக்கவில்லை . 
1900 - இல் பஹ்ராய்ச்சில் அரசினர் பள்ளியில் உதவி ஆசிரியராகச் 
சேர்ந்தார் . அரசாங்க ஊழியம் . மாதம் இருபது ரூபாய் சம்பளம் . 
இரண்டொரு மாதங்கட்குப் பின்னர் அவர் பிரதாப்கட்டிற்கு 
மாற்றப்பட்டார் . இங்கிருந்து ஆசிரியர் பயிற்சி பெற அலகா 
பாத்திற்கு அனுப்பப்பட்டார் . பயிற்சிக்குப்பின் அலகாபாத்தின் 
மாடல் பள்ளியில் தலைமையாசிரியரானார் . விரைவிலேயே கான்பூர் 
அரசினர் பள்ளிக்கு 

பள்ளிக்கு மாற்றலாகியது . பிரேம்சந்த் இலக்கியத் 


12 


துறையில் பயிற்சி பெற்றுக்கொண்டிருந்த காலமும் இது தான் . 
கான்பூரில் இருந்தபொழுது தான் ஜமானா வின் ஆசிரியர் முன்ஷி 
தயா தநாராயண் நிகம் அவரது நெருங்கிய நண்பரானார் . 

வாரணாசியிவிருந்து வெளியான " ஆவாஜேகல்க் என்னும் 
உருது வாரப் பத்திரிகையில் பிரேம்சந்தின் முதல் நாவலான 
அஸ்ராரே மாபித் 1903 அக்டோபர் முதல் 1905 பிப்ரவரி வரை 
தொடராக வெளிவந்தது . பூசாரிகள் , மடாதிபதிகளின் அட்டூழி 
யங்கள் இந் நாவலில் மிகையாகச் சித்திரிக்கப்பட்டுள்ளன . 
யசோதா நந்தன் கோவில் பூசாரி . இழிவான குணம் படைத்த 
அவன் நடத்தை கெட்டவன் . ஆலயத்திற்கு வரும் பெண்களிடம் 
தகாத முறையில் நடந்து , அவர்களின் கற்புக்கு உலை வைக்கிறான் . 
பூசாரி யசோதா நந்தன் , வேசி பீபீஜான் , பூசாரியினால் வஞ்சிக்கப் 
பட்ட இளம் பெண் ராம்கலி , ஆகியவர்கள் இந்நாவலின் முக்கியக் 
கதாபாத்திரங்கள் . நாவலில் கட்டுக்கோப்பு இல்லை. மிகைப் 
படுத்தப்பட்ட 

வருணனைகள் அதிகம் காணப்படுகின்றன . 
உள்ளதை உள்ளபடி எடுத்துக் காட்டுவதாக இல்லை . 

வாழ்வின் ஓர் அம்சத்தை மிகைப்படுத்திக் காட்டுவதுடன் 
நில்லாமல் வரம்பு மீறி திரித்தும் காட்டப்பட்டுள்ளது . உண்மை 
இதைவிடச் சாரமற்றது . இதை வாழ்வின் தத்ரூபமான சித்திரம் 
எனச் சொல்வதற்கில்லை . வாழ்க்கையைச் சித்திரித்துக் காட்டும் 
ஆர்வத்தைவிட கிண்டலும் பரிகாசமும் செய்யும் ஆர்வம் தான் 
இந் நாவலில் மேலிட்டுக் கிடக்கிறது . நல்லது , கெட்டது என்ற 
இரு தன்மைகளைப் பிரதிபலிக்கக் கூடியதாகப் பாத்திரப் படைப்பு 
அமைந்திருக்கிறது . எல்லோராலும் ஏமாற்றப்பட்டு , முட்டா 
ளாக்கப்படுகின்ற ராம்கலியின் 

கணவன் 

ஒருவன் தான் இந் 
நாவலில் வரும் ஒரே ஒரு நேர்மையான பாத்திரம் . துலாரி 
பண்பும் நேர்மையும் கொண்டவள் . ராம்கலியின் பசப்பு வார்த்தை 
களில் மயங்கி விழாமலிருக்கும் இவளது பாத்திரம் இந்நாவலில் 
அழுத்தமாகச் சித்திரிக்கப்படவில்லை . ஆசிரியரின் முதல் படைப் 
இது ஓர் 

அரைகுறையான சித்திரம் . இந்நாவலில் 
முதிர்ச்சியைக் 

இயலவில்லை . இளமையின் துடிப்பும் 
வேகமும் இருக்கின்றன . வாழ்க்கையை ஒரே மப்பும் மந்தாரமு 
மான நிலையில் காணாமல் உள்ளது உள்ளபடி காண விழையும் 
ஆர்வத்தையும் அதனுடன் பின்னிப் பிணைந்த வேகத்தையும் 
காணமுடிகிறது . 

பிரேம்சந்தின் அடுத்த நாவலாகிய ஹம் குர் மாவோ ஹம் 
சவாப் - 1907 - இல் அலகாபாத் இந்தியன் 

பிரஸ்ஸிலிருந்து 
‘ பிரேமா என்ற பெயரில் இந்தியில் வெளியாகியது . இரு தோழி 
களின் விவாதம் என்ற உபதலைப்பும் கொடுக்கப்பட்டிருந்த இந் 
நாவலின் விலை 10 அணா . ஆசிரியரின் பெயர் பாபு நவாப் ராய் 


பான 


காண 


13 


மிக 


என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது . முந்திய படைப்பைவிட இதில் 
முதிர்ச்சியைக் காணமுடிகின்றது . இந்நாவலின் கதா நாயகனான 
அமிருதராய் தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த அழகிய பணக்காரப் 
பெண்ணான பிரேமாவைத் துறந்துவிட்டு இளம் விதவையான 
பூரணாவை மணக்கின்றான்- சமூக சீர்திருத்தத்தைத் தடுக்கும் 
சக்திகளைத் துணிவுடன் எதிர்த்து நின்று வெற்றி காண்கின்றான் . 
பழமைக் கருத்துகள் என்ற போர்வையில் ஒளிந்துகொள்ளும் 
சமூக அநீதிகளை 

அநீதிகளை எதிர்த்து பிரேம்சந்த் நடத்திய இலக்கியப் 
போராட்டமாக இந் நாவல் அமைந்துள்ளது . 

அவரது மகத்தான எதிர்காலத்திற்கான பல கருத்தம்சங்களை 
தன்னகத்தே கொண்டிருந்தாலும் இந்நாவலின் கட்டுக்கோப்பில் 
தளர்வு காணப்படுகின்றது . ஆனால் முதிர்ச்சியும் இலக்கியத் 
தன்மையும் பெறாத - கன்னி முயற்சியாக இது இருக்கிறது .. 
பாத்திரப்படைப்பு 

சாதாரணமானது . பாத்திரங்களை 
நன்மையும் , தீமையும் , குறைவும் , நிறைவும் ஒருங்கே பெற்றவர் 
களாகக் காட்டாது , நன்மை தீமை என்ற இரு தன்மைகளைத் 
தனித்தனியே பிரதிபலிப்பவர்களாகக் காட்டி இருக்கின்றார் . 

துவக்க காலத்தில் அவர் எழுதிய இன்னொரு நாவலான 
கிருஷ்ணாவை பற்றி 1907- இல் விளம்பரப்படுத்தப்பட்டு அதே 
ஆண்டு அது ‘ ஜமானாவில் 

ஜமானாவில் வெளியிடப்பட்டது . சுமார் 142 
பக்கங்கள் கொண்ட இந் நாவலின் ஒரு பிர திகூடத் தற்சமயம் 
கிடைக்கவில்லை . பெண்களின் நகை ஆசையை பரிகசித்த இந் 
நாவல் அவர் பிற்காலத்தில் எழுதிய கபன் ( கையாடுதல் ) என்ற 
நாவலின் முன்னோடியாக விளங்கியது . 

பிரேம்சந்த் கான்பூரில் மிக்க மகிழ்ச்சியோடு இருந்தார் . 
ஜமானா பத்திரிகையின் அலுவலகத்தில் இலக்கியச் சூழலை அவர் 
நன்கு ரசித்தார் . முன்ஷி தயா நாராயண் நிகமுடன் அவர் 
கொண்டிருந்த நட்பு , விரைவில் நெருக்கமானதொரு அந்தரங்க 
நட்பாக வளர்ந்துவிட்டது . கோடை விடுமுறைக்கு லாமாகி 
சென்ற பிரேம்சந்த் கான்பூரின் இலக்கிய சூழலின் பிரிவைப் 
பெரிதும் உணர்ந்தார் . லா மாகியின் 

வெப்பத்தின் 
கடுமையை வர்ணித்து எழுதுவது எத்தனைச் சிரமமாக இருக்கிறது 
என்பதை நிகமுக்கு அவர் எழுதிய ஒரு கடிதத்தில் 

கடிதத்தில் குறிப்பிட் 
டுள்ளார் - வெயில் 

தாங்கமுடியவில்லை. எனக்கொரு 
இருக்கிறதென்று சொல்லிக்கொள்ளலாம் , உண்மையைச் சொன் 
னால் இந்தக் கிராமம் முழுவதும் பொறாமைப்படுகின்ற இந்த 
வீட்டில் , வசதியாக வாழ ஒரு அறைகூட இல்லை . மேல்மாடியில் 
அனல்வாரிக் கொட்டுகிறது . மேலேறிச் சென்றதுமே தலையி 
லிருந்துக் கால்வரை , வியர்வை வெள்ளமாகப் பெருகத் துவங்கி 


கோடை 


வீடு 


14 


சென்று 


நான் 


விடுகிறது . கீழேயுள்ள அறைகளிலெல்லாம் குப்பைக்கூளம் 
நிறைந்து கிடக்கின்றது . ஓர் அறையில் மாடுகள் . இன்னொரு 
அறையில் வரட்டி . தானியக் குவியல் ஒருபுறம் . கல் திரிகை , 
உலக்கை , உரல் இப்படி ஏதேதோ நிறைந்து கிடக்கின்றன . 
காலை நீட்டி படுக்கக்கூட இடமில்லை . வேறுவழியின்றித் தானியம் 
சேமிக்கும் அறையில் கட்டிலைப் போட்டுக்கொண்டு படுத்துக் 
கிடக்கிறேன் . தன்னந்தனியாக வெளியே 

உலாவச் செல்வ 
தற்கும் பிடிக்கவில்லை . குழந்தைகள் சில நாட்கள் இங்கு வந்திருக் 
கிறார்கள் . பின்னர் என் மனைவியுடன் வஸ்திக்குச் 
விடுவார்கள் . இந்த வெயிலில் படிப்பதோ எழுதுவதோ இயலாத 
காரியம் . 

காலை வேளையில் புத்தகத்தில் சில பக்கங்களைப் புரட்டு 
கிறேன் . மற்றபடி நாள் முழுவதும் இந்தக் கட்டில்தான் என் 
புகலிடம் . சாதாரணமாகவே 

நன்றாக உறங்குபவன் . 
ஆனால் இந்த உறக்கம் கூட என் சொற்படிக் கேட்கமாட்டே 
னென்கிறது . எத்தனை எத்தனையோ பிரச்சினைகள் ; சிரமங்கள் ! 
கான்பூரில் வாழ்க்கை எத்தனை மகிழ்ச்சியாக , சிரிப்பும் களிப்பு 
மாகக் கழிந்தது ! இங்கு நான் செவிடனாய் ஊமையாய் இருந்து 
கொண்டிருக்கிறேன் . வாழ்க்கை ஒரு சுமையாகக் கனக்கிறது . 
இந்த விடுமுறை சீக்கிரமாகக் கழியவேண்டும் - மீண்டும் நண்பர் 
களெல்லாம் கூடி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் 
என்று ஆசைப்படுகின்றேன் . நான் இங்கு வந்து இருபது நாட்கள் 
கழிந்துவிட்டன . இன்னும் என் வாயிலிருந்து ........ எனக்குப் பிரிய 
மான பாம்பூக் என்ற சொல் ஒரு தடவைகூட வெளிவரவில்லை 
என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் ! ” 
பிரேம்சந்தின் முதல் திருமணம் 

முழுத் தோல்வியாக 
அமைந்துவிட்டது . இக் கோடை விடுமுறையின் போது தான் 
அவள் தற்கொலை செய்து கொள்ள முயன்றாள் . நிக முக்கு எழுதிய 
கடிதத்தில் பிரேம்சந்த் இதைக் குறிப்பிட்டிருக்கிறார் : 
சகோதரா ! எனது 

துயரத்தை யாரிடம் சொல்லிக் 
கொள்வேன் ! என்னால் இத் துன்பச் சுமையைத் தனியாகத் தாங்க 
முடியவில்லை . மிகுந்த சிரமத்துடன் பதினைந்து நாட்களைக் கழித் 
திருப்பேன் . இதற்குள் குடும்பப் பூசல்கள் சங்கிலித் தொடராகக் 
கிளம்பிவிட்டன . பெண்கள் 

ஒருவரை 

வசைபாடத் 
தொடங்கிவிட்டனர் . கோபத்தில் என் மனைவி தூக்குப் போட்டுக் 
கொண்டுவிட்டாள் . சித்திக்கு ஏதோ சந்தேகம் தட்டவே 
நள்ளிரவில் எழுந்து வந்து பார்த்து , அவளை விடுவித்திருக்கிறாள் . 
காலையில் தான் எனக்கு எல்லாம் தெரிந்தது . எனக்குக் கோபம் 
வந்துவிடவே அவளைக் கடுமையாகக் கண்டித்துவிட்டேன் . 
தன்னைப் பிறந்தகத்தில் கொண்டுபோய் விடும்படி அவள் கூறி 
விட்டாள் . இனி இங்கு வாழமுடியாது மறுத்துக் கூறி 


ஒருவர் 


என 


15 


விட்டாள் . என்னிடமோ சல்லிக்காசு கூட இல்லை . வயலிலிருந்து 
முன்பணமாக ஏதோ திரட்டி அவள் புறப்பட ஏற்பாடு செய்தேன் . 
அழுது புலம்பிவிட்டு அவள் சென்றிருக்கிறாள் . அவளைப் பிறந்த 
கத்தில் கொண்டுபோய் விட நான் போகவில்லை . அவள் சென்று 
எட்டு நாட்களாகின்றன . இதுவரை ஒரு கடிதமோ , தகவலோ 
எதுவும் இல்லை . முன்னரே அவளால் எனக்கு மகிழ்ச்சி ஏதும் 
ஏற்பட்டு இருக்கவில்லை . இனி அவள் முகத்தைப் பார்க்கக்கூட 
நான் விரும்பவில்லை . ஒருக்கால் இது நிரந்தரமான பிரிவாகவே 
இருக்கலாம் . அப்படியே இருக்கட்டும் . மனைவி இல்லாதவ 
னாகவே நான் இருந்துகொள்கிறேன் . 

பிரேம் சந்தின் முதல் திருமணத்தைப்பற்றியும் , அவரது முதல் 
மனைவியைப் பற்றியும் அதிகமான விவரங்கள் கிடைக்காமல் 
இருப்பது வியப்பைத் தருகிறது . பிரேம்சந்தும் இது பற்றி அதிகம் 
கூறவில்லை . மற்றவர்களும் மௌனமாக இருந்துவிட்டனர் . இந்த 
விஷயம் முழுவதுமே ஆழ்ந்த மர்மத்தில் புதைந்து கிடக்கின்றது . 
சச்சரவிடும் சுபாவமுடைய அவளது முதல் மனைவி , பார்க்க 
நன்றாக இருக்கவில்லை . இந்தியாவில் திருமணமுறிவுக்கு இக் 
காரணங்கள் போதுமானவை எனக் கூறமுடியாது . பிரேம்சந்தும் 
பொறுமை அற்றவர் அல்ல . சகிப்புத் தன்மை மிக்க அவர் , 
வாழ்வில் நிறையச் சிரமப்பட்டிருக்கிறார் . கிடைத்த விபரங்களின் 
படி இரண்டாவது திருமணத்தின் பின்னும் அவரது இயல்பு 
அப்படியேதான் இருந்திருக்கின்றது . நல்லவேளையாக அவரது 
இரண்டாவது திருமணம் மகிழ்ச்சிகரமாக அமைந்துவிட்டது . 
முதல் மனைவி என்ன ஆனாள் என்பது பற்றிச் சரியாகத் தெரிய 
வில்லை . பிரேம்சந்தின் இரண்டாவது திருமணத்திற்குப் பின் 
அவள் பல வருடங்கள் உயிரோடு இருந்திருக்கின்றாள் . அவளை 
மீண்டும் அழைத்து வருவது பற்றி சில சமயத்தில் விவாதிக்கப்பட் 
டிருக்கின்றது . பிரேம்சந்தின் இரண்டாவது 

மனை வியான 
சிவராணி தேவி , தான் அவளை அழைத்துவர விரும்பியதாகவும் , 
ஆனால் பிரேம்சந்த் மறுத்துவிட்டதாகவும் தமது நூலில் குறிப்பிட் 
டுள்ளார் . 


4 


பிரேம்சந்த் நல்ல நிறம் . உயரம் . வனப்பான தோற்றம் 
கொண்டவர் . செம்பட்டை நிறமான 

அடர்த்தியான மீசை . 
பகட்டில்லாத , எளிமை நிறைந்தவராக அவர் இருந்தபோதிலும் 
தலைப்பாகை அணிந்துகொண்டால் 

இளவரசனைப் 
போலிருப்பார் . முதன் முதலாக அவரைச் சந்தித்தவர்கள் இவரா 


16 


பிரேம்சந்த் என வியந்தனர் . அவரிடமே வந்து பிரேம்சந்த் 
எங்கே இருக்கிறார் எனக் கேட்டதுண்டு . கம்பீரமும் , மிடுக்கும் 
நிறைந்த ஒருவரை எதிர்பார்த்த அவர்கள் பகட்டின் மேல் 
பூச்சில்லாத எளிமை நிறைந்த 

ஒருவரை எதிர்பார்க்க 
வில்லை . எழுத்தாளர் என்ற முறையில் தா குரை முன்மா திரியாகக் 
கொண்டிருந்தவர்கள் பிரேம்சந்தை முதன் முறையாகச் சந்தித்த 
போது ஏமாற்றம் அடைந்தனர் . எனினும் நாளடைவில் அவரது 
நல்ல தன்மையும் , நேர்மையும் , எளிமையும் , வாழ்க்கையைப் 
பற்றிய அவரது யதார்த்தமானக் கண்ணோட்டமும் , மனம் கனிந்த 
சிரிப்பும் அவர்களை அவர்பால் கவர்ந்தது . மாபெரும் மனிதனைக் 
காண அவாக்கொண்டு அவர்கள் கற்பனை செய்திருந்த காம்பீர் 
யமும் , காண்போரை வசீகரிக்கும் தன்மையும் பிரேம்சந்திடம் 
காணப்படவில்லை . எளிய மகனாய் , தோற்றத்திலும் எண்ணத் 
திலும் நிலமடந்தையின் புதல்வனாய் , ஓர் உண்மைக் குடியான 
வனாய் அவர் திகழ்ந்தார் . 

பிரேம்சந்தைத் தெரிந்துகொள்வது என்பது அவரை நேசிப் 
பதாகும் . 

பழமைவாதிகளும் , வைதிகப்பற்று மிக்கவர்களும் 
அவரை வெறுத்தனர் . தமது நோக்கிலும் , போக்கிலும் அவர் 
இனப்பற்றுக் கொண்டவராக இருக்கவில்லை . சிந்தனையிலே அவர் 
முற்போக்குவாதியாகத் திகழ்ந்தார் . தம் எழுத்தின் மூலமாக 
மூட நம்பிக்கையைக் கண்டிக்க அவர் சற்றும் தயங்கவில்லை . 
மனம் திறந்து சிரிக்கும் அவரது சிரிப்பு , அற்புதமானது . தூண்டி 
விடப்பட்டால் அப்படியே அலை அலையாகப் பொங்கிப் பெருக் 
கெடுக்கும் . அவரது இரு பிள்ளைகளும் தந்தையிடமிருந்து இச் 
சிரிப்பைப் பெற்றிருக்கின்றனர் . 

பிரேம்சந்தின் முதல் மனைவி அறிவாற்றலிலும் , தோற்றத் 
திலும் அவருக்கு ஏற்றவள் அல்ல . இத் திருமணம் முறிந்து 
விட்டது . பிரேம்சந்தின் மனைவியைப் பொறுத்தவரை இது ஒரு 
துயரமான நிகழ்ச்சியாகத் தீராத சாபமாக இருந்திருக்கலாம் . 
திருமணத்தை ஒரு சூதாட்டமாக்க முற்பட்டிருக்கும் இந்திய 
நாட்டுத் திருமண முறையைத் தான் இதற்குக் குறை கூற 
வேண்டும் . இங்குத் திருமணங்கள் பெரும்பாலும் வேண்டிய 
வர்கள் , தெரிந்தவர்கள் மூலமாகத்தான் நிச்சயிக்கப்படுகின்றன . 
இளம் தலைமுறையினரின் இன்பத்தைவிட , இவர்களுக்குத் தங்கள் 
சுயலாபத்தில் தான் அதிக நாட்டம் , சரத்சந்திரரின் 

நாவல் 
ஒன்றில் சாகப்போகும் கிழட்டுப் பிராமணன் ஒருவன் , பெண்ணைப் 
பெற்றவர்களுக்குச் சுவர்க்கத்தில் இடம் தேடிக் கொள்ளும் 
வாய்ப்பை அளிப்பதற்காக வேண்டி பல பெண்களைத் திருமணம் 
செய்து கொள்ளுகிறான் . வருடத்திற்கொருமுறை ஒவ்வொரு 
மாமனார் வீடாகச் சென்று நிறைய பணம் , காசு , சீர் வகைகளோடு 


17 


தன் வீடு திரும்புகிறான் . இம்மா திரிப் பிரயாணங்களை மேற் 
கொள்ள இயலாதபடி 

முதுமை வந்துவிடுகிறது . இருப்பினும் 
பேராசைக்காரனான அக் கிழவன் தனக்குச் சேரவேண்டிய சீர் 
வரிசைகளை வசூல் செய்துவரத் தாழ்ந்த குலத்தைச் சார்ந்த 
வேலைக்காரனொருவனை அனுப்புகிறான் . திகைப்பூட்டும் இத்தகைய 
தொழில்கள் , பழமைவா திகள் நிறைந்த இப் புனித மண்ணில் தான் 
வளரமுடியும் . 

இரண்டாம் முறையாகத் திருமணம் செய்துகொள்ளும் 
எண்ணம் ஏற்பட்டதும் பிரேம்சந்த் , இம்முறை ஒரு விதவையைத் 
தான் மணமுடிப்பது என நிச்சயித்தார் . அவரது உயரிய லட்சியங் 
களுக்கும் , சீரிய எண்ணங்களுக்கும் இம்முடிவு ஏற்றதாக 
இருந்தது . சிவராணிதேவி கன்னி விதவை . துணிச்சல்காரரான 
அவரது தந்தை , பதேபூருக்கு அருகில் ஒரு நிலச்சுவான்தாராக 
இருந்தார் . அவர் தம் மகளுக்கு மறுமணம் செய்விக்க ஆவலோடு 
இருந்தார் . பிரேம்சந்தின் இவ்விரண்டாவது திருமணம் நடை 
பெற்ற 1906 - ஆம் ஆண்டில் மிக மிகத் துணிகரமான செயல் இது . 


‘ வீட்டில் பிரேம்சந்த் என சிவராணிதேவி எழுதியிருக்கும் 
நூலில் அவரது குடும்ப வாழ்வு மிக விரிவாகச் சித்தரிக்கப்பட் 
டுள்ளது . பிரேம்சந்த் தமது தந்தையைப் போல் சீதபேதிக்கு 
ஆளாகி , வயிற்றுக் கோளாறுகளினால் இடைவிடாமல் கஷ்டப் 
பட்டுக் கொண்டிருந்தார் எனவும் தெரிகிறது : மனித இயல்பிலே 
நம்பிக்கைக் கொண்டிருந்த அவர் ஒரு எளிமையான இலட்சிவாதி . 
மனிதர்களிடம் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் பிரேம்சந்த் . 
அவரது இக் குணம் தகாத முறையில் பிறரால் பயன்படுத்திக் 
கொள்ளப்பட்டிருக்கிறது . அவர் சிறு சிறு தொகைகளைப் 
பலருக்குக் கடனாக அளித்திருக்கிறார் . அவையெல்லாம் திரும்பி 
வந்ததே இல்லை . இவ்வுலகில் வாழும் முறையை நன்கு அறிந் 
தவர் சிவராணிதேவி . பிரேம்சந்தினால் தாக்குப்பிடிக்க முடியாத 
இத் தாராள மனப்பான்மைக்காக 

அவரது மனைவி , அவரைப் 
பலமுறை கடிந்துகொண்டதுண்டு . தர்போர்சங்கில் ஒரு போலி 
இலக்கியவாதி எவ்வாறு தம்மை ஏமாற்றிப் பணம் பறித்தான் 
என்பதைப் பிரேம்சந்த் விவரித்துள்ளார் . தமது தம்பியான 
( சிற்றன்னை யின் மகன் ) மகதாப் ராய்க்காக அவர் ஓர் அச்சகத்தை 
வாங்க நினைத்தார். ஆனால் சிவராணி தேவி , அச்சகம் தம் மூத்த 
மகனான ஸ்ரீபத்ராயின் பெயரில் வாங்கப்படவேண்டும் 
விரும்பினார் . இது சகோதரர்களிடையே கடுமையான மனத் 
தாங்கலை 

ஏற்படுத்தியது . கிடைத்துள்ள விவரங்களின்படி , 
குடும்பத்தின் பொறுப்பும் , அதிகாரமும் சிவராணி தேவியிடம் 
தானிருந்தது எனத் தெரிகிறது . 


என 


18 


நான் 


பிரேம்சந்த் கான்பூரில் 1905 மேயிலிருந்து 1909 ஜுன் வரை 
தங்கியிருந்தார் . இச்சமயம் அவர் அரசியலில் ஆழ்ந்த ஈடுபாடு 
கொண்டிருந்தார் . ஜமானா’வில் அடிக்கடி எழுதலானார் .. துவக் 
கத்தில் கோகலேயின் சீடராக இருந்த அவர் விரைவில் திலகரின் 
கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார் . தயா நாராயண் நிகம் மிதவா தப் 
போக்குடையவர் . ஆனால் பிரேம்சந்த் தீவிரவாதி . இருப்பினும் 
இருவருக்குமிடையே அந்தரங்கமான நட்பு இருந்தது . பிரேம் 
சந்தின் கருத்துக்களைப் பற்றி நிகம் பின் வருமாறு எழுதுகிறார் : 

அரசியல் போராட்டத்தில் பிரேம் சந்த் தீவிரவாதிகளைச் 
சார்ந்து நின்றார் . நாங்களிருவரும் ஒன்றாக அகமதாபாத் காங்கிர 
ஸிற்குச் சென்றோம் -- ஒரே இடத்தில் தங்கினோம் . 
பிரோஸ்ஷா மேத்தாவையும் , கோகலேயையும் ஆதரித்தேன் ; 
அவர் திலகரை ஆதரித்தார் . எங்களுக்குள் எப்பொழுதும் கடும் 
விவாதம் நடக்கும் . ஆனால் அவரவர் எண்ணத்தில் உறுதியாக 
நிற்போம் . சில்லரை சீர்திருத்தங்களில் பயனில்லை 

என்று 
பிரேம்சந்த் கருதினார் . மிண்டோ - மார்லே ஒப்பந்தம் , மாண்டேகு 
செம்ஸ்போர்டு திட்டங்களில் அவருக்கு நம்பிக்கை இல்லை . 

பிரேம்சந்தின் போக்கைப் பற்றி நிகம் எழுதுகிறார் : 

‘ மாபெரும் போராட்டத்தில் , உடன்படிக்கை என்பதை அவர் 
சந்தேகக் கண் கொண்டு தான் பார்த்தார் . தீவிரப் போராட்டத் 
தாலன்றி , எதையும் சாதிக்க முடியாது என்று அவர் எண்ணினார் . 
எத்தனை விரைவாக முடியுமோ , அத்தனை விரைவாக மக்களை 
இத்தகைய போராட்டத்திற்குத் தயார் செய்ய வேண்டும் . அரசாங் 
கத்துடன் கடுமையான மோதல் ஏற்பட்டாலன்றி எதுவும் 
நடக்காது என்பது அவரது கருத்து . 

கான்பூரில் பிரேம்சந்தின் தினசரி வாழ்க்கை முறையைப் 
பற்றி சிவராணிதேவி பின் வருமாறு எழுதுகிறார் : 

விடியற்காலை 4 மணிக்கே அவர் எழுந்துவிடுவார் . புகை 
பிடிப்பார் . காலைக்கடன்களை முடித்துக்கொண்ட பின் குளிப்பார் . 

உணவாக எது கொடுத்தாலும் சாப்பிடுவார் . பின்னர் 

உட்கார்ந்துவிடுவார் . உழைப்பாளி ஒருவனின் மண் 
வெட்டி போல , அவரது பேனா தங்குதடையின்றி தன் பணியை 
ஆற்றும் . நிகம் , மற்றும் நண்பர்களை , மாலை நேரங்களில் 
சந்திப்பார் . இரவு வீடு திரும்பும்போது நேரமாகிவிடும் . 

1907- இல் பிரேம்சந்தின் முதல் சிறு கதையான ‘உலகத்தின் 
விலை மதிப்பற்ற ரத்தினம் ( துனியா கா சப்ஸே அன்மோல் ரத்ன ) 
வெளியாயிற்று . அரபு நாட்டுக் கதைகளின் பாணியில் அமைந் 
திருந்தாலும் , இச் சிறுகதை தர்ம நியாயத்தை வலியுறுத்தியது . 


காலை 


எழுத 


19 


துவக்கத்தில் அவர் எழுதிய கதைகள் தர்ம நியாய உணர்வை 
வலியுறுத்திய போதிலும் , சமூக அம்சங்களில் சிறந்து விளங்கின . 
மேலெழுந்தவாரியாகப் பார்த்தால் ஈசாப் கதைகள் , ஹிதோப 
தேசம் , பஞ்சதந்திரக் கதைகளின் சாயலைக் 

காணலாம் . 
‘உலகத்தில் விலைமதிப்பற்றது எது ? - என்ற கேள்வியைத் தம் 
முதற் சிறுகதையில் எழுப்பிய பிரேம்சந்த் , தன் மகன் கழுவில் 
ஏற்றப்படுவதைக் கண்டு ஓர் தந்தை உகுக்கும் கண்ணீரோ , 
கணவனுடன் உடன்கட்டை ஏறும் பத்தினியின் சாம்பலோ , 
இணையற்றது அல்ல . தாய் நாட்டின் விடுதலைக்காகச் சிந்தப்படும் 
அந்த ஒரு துளி ரத்தம் தான் ஈடு இணையற்றது என்கிறார் . 

சோஜேவதன் என்ற தலைப்பில் வெளியான சிறுகதைத் 
தொகுதி 1908 ஆம் ஆண்டு ஆகஸ்டு மாதம் ‘ ஜமானாவில் 
விளம்பரப்படுத்தப்பட்டது . நாட்டுப் பற்று மிக்க ஐந்து சிறு 
கதைகள் இத்தொகுதியில் இடம் பெற்றிருந்தன . கான்பூரில் 
இருந்த காலத்தில் பிரேம்சந்த் அரசியல் விஷயங்களைப் பற்றியும் 
நிறைய எழுதிக் கொண்டிருந்தார் . மாஜினி பற்றிய ஒரு உரை 
நடைச் சித்திரம் , கரிபால்டி பற்றிய வரலாற்றுக் கட்டுரை ,, 
விவேகானந்தர் பற்றிய பாராட்டு என்று எழுதினார் . 

1909 - ஜுன் மாதம் பிரேம்சந்த் மகோபாவிற்கு மாற்றப் 
பட்டார் . மாதச் சம்பளம் 50 ரூபாய் . சோஜே வதனில் உள்ள 
சிறுகதைகளை எழுதியதற்காக அரசாங்கம் அவர்பால் சீற்ற 
மடைந்தது . அரசாங்க ஊழியரான தன்பத்ராயின் புனை பெயர் 
தான் நவாப்ராய் எனக் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது . 
அதிகாரிகளின் உத்தர வின்றி எதுவும் எழுதக்கூடாது எனக் 
கூறப்பட்டது . பிரேம்சந்த் மாவட்ட மாஜிஸ்ட்ரேட்டின் முன் 
ஆஜர் செய்யப்பட்டார் . அவரது நூலின் எல்லாப் பிரதிகளையும் 
கைப்பற்றுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது . இனி நவாப் ராய் 
என்னும் புனை பெயர் பயன்படாது என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது . 
இத்தகையதோர் சூழ்நிலையில்தான் அவர் , தற்சமயம் 

தற்சமயம் இந்தி 
வாசகர்களுக்கு மிகவும் பழக்கமாகிவிட்ட பிரேம்சந்த் என்னும் 
புனை பெயரை ஏற்றுக்கொண்டார் . நிகம் கூறிய இப் புனை 
பெயரை அவர் மகிழ்ச்சியுடன் ஏற்றார் . 

மாவட்ட அதிகாரியை தாம் சந்தித்தது பற்றி பிரேம் சந்த் 
கீழ்க்கண்டவாறு எழுதுகிறார் : - ஒரு நாள் இரவு எனது கூடா 
ரத்தில் அமர்ந்திருந்தேன் , மாவட்ட அதிகாரியிடமிருந்து , தன்னை 
உடனே வந்து பார்க்கும் படி குறிப்பொன்று வந்தது . குளிர்காலம் . 
மாவட்ட அதிகாரி அப்பொழுது சுற்றுப்பயணத்தில் ஈடுபட் 
டிருந்தார் . உடனே 

வண்டியைப் பூட்டிக்கொண்டு இரவோ 
டிரவாகப் பயணத்தைத் தொடங்கினேன் . 30 , 40 மைல் பயணத் 
திற்குப் பின் , மறு நாள் அவரைச் சந்தித்தேன் . சோஜே வதன் 


இனி 


20 


என்ற 


அக் 


புத்தகத்தின் ஒரு பிரதி அவர் முன்னால் வைக்கப்பட்டிருந்தது . 
இது என்னைக் கவலைக்குள்ளாக்கியது . நவாப் ராய் என்னும் 
புனை பெயரில் நான் எழுதிக்கொண்டிருந்த காலம் 

அது . 
துப்பறியும் இலாக்காவினர் இந் நூலின் ஆசிரியரைத் தேடிக் 
கொண்டிருக்கின்றனர் 

செய்தி என் காதிற்கு எட்டி 
யிருந்தது . என்னை அவர்கள் கண்டுபிடித்துவிட்டனர் . 
கணமே , இதுபற்றி விளக்கம் கூறவே நான் அழைக்கப்பட்டிருக் 
கின்றேன் என்பதை உணர்ந்து கொண்டேன் . அதிகாரி என்னை 
நோக்கி , “ இப் புத்தகத்தை எழுதியது நீர் தானா? என வினவினார் . 

நான் மறுக்கவில்லை . 

அதிலிருந்த கதைகளின் சுருக்கத்தைக் கூறுமாறு சொல்லப் 
பட்டது . இது முடிந்தவுடன் அந்த அதிகாரி சீறினார் : - இக் 
கதைகள் இராஜதுரோகக் கருத்துகள் நிறைந்தவை என்பது 
தெரியுமா உனக்கு ? ஆங்கில ஆட்சியில் வாழ்ந்து கொண்டிருக் 
கின்றாய் என்பதற்காக , நீ உன் அதிருஷ்டத்தை மெச்சிக்கொள்ள 
வேண்டும் . முகலாய ஆட்சியாக இருந்தால் உனது இரு கரங் 
களும் துண்டித் தெறியப்பட்டிருக்கும் . உனது கதைகள் ஓரச் 
சார்புடையவை . நீ ஆங்கில ஆட்சியை அவமதித்திருக்கின்றாய் . 

கான்பூரை விட்டு பிரேம்சந்த் மகோபாவிற்குப் புறப்பட்ட 
சமயம் . அலகாபாத் இந்தியன் பிரஸ்ஸின் 

உரிமையாளரான 
சிந்தாமணி கோஷ் தாம் துவங்கவிருக்கும் பத்திரிகையின் உதவி 
ஆசிரியராகவிருக்கும்படி அவரைக் கேட்டுக்கொண்டார் . பிரேம் 
சந்த் கோஷைச் சந்தித்தார் . பத்திரிகைக்கு என்ன பெயர் 
தருவது 

என்பது பற்றி விவாதிக்கப்பட்டது . பிரேம்சந்த் 
பிர்தெளஸ் எனப் பெயரிடலாம் எனக் கூறினார் . ஆனால் தமது 
அரசாங்க ஊழியத்தை உதறிவிட அவர் தயங்கினார் . முடிவில் 
பியாரேலால் சாகீரை ஆசிரியராகக் கொண்டு அதீப் என்ற 
பெயரில் அப் பத்திரிகை வெளிவந்தது . அரசாங்க ஊழியராகப் 
பணிபுரிந்த காலத்தில் எண்ணற்ற இடர்களையும் , சிரமங்களையும் 
பிரேம்சந்த் அனுபவிக்க நேர்ந்திருக்கின்றன . பலமுறை வேலையை 
உதறிவிடும் உச்ச கட்டத்தைக் கூட அடைந்திருக்கிறார் . இருப் 
பினும் அவரது கடைசி நிமிடத் தயக்கம் நமக்கு வியப்பை அளிக் 
கிறது . ஜமானா விஷயத்திலும் இவ்விதமே நேர்ந்திருக்கின்றது . 
கான்பூரிலேயே தங்கி ‘ ஜமானா வில் பணியாற்ற பொருளாதார 
ரீதியில் , ஒரு சில உத்திரவாதங்களை அவர் வேண்டினார் . இங்கும் 
கடைசியில் பின் தங்கிவிட்டார் . மார்வாரிப் பள்ளியொன்றில் 
உதவித் தலைமையாசிரியர் பதவியை ஏற்கவும் மறுத்துவிட்டார் . 
தலைமை ஆசிரியர் பதவியைத்தான் தம்மால் ஏற்கமுடியும் என்று 
அவர் நிகமிற்கு எழுதிவிட்டார் . 


21 


5 


கவிழ்ந்து படுத்துக்கொண்டு , கால்களை உயரத் தூக்கி 
ஆட்டியவாறே பிரேம்சந்த் எழுதுவார் . இதுபற்றி பியாரேலால் 
சாகீர் இவ்வாறு எழுதுகிறார் : 

ஒருநாள் முன்ஷி பிரேம்சந்தின் இல்லத்தின் வழியாகச் 
சென்று கொண்டிருந்தேன் . இவ்வளவு தூரம் வந்திருப்பதால் 
அவரைப் பார்க்கலாம் என்று தோன்றியது . உள்ளே நுழைந் 
ததும் , 

பலகையின் மீது அவர் கவிழ்ந்து படுத்திருப்பதைப் 
பார்த்தேன் . இரு கால்களும் முழங்கால் வரை உயர்ந்து நின்றன . 
அவருக்கு முன்னால் இந்தி நூலொன்று திறந்து கிடந்தது . 
அவரது பேனா மிக விரைவாக ஓடிக் கொண்டிருந்தது . பேனாவின் 
வேகத்திற்கேற்ப இரு கால்களும் முன்னும் பின்னும் அதே கதியில் 
இயங்கிக் கொண்டிருந்தன . நூல் விமர்சனம் ஏதோ எழுதிக் 
கொண்டிருப்பதாக நினைத்த நான் யாரை விமர்சித்துக் கொண்டி 
ருக்கிறீர்கள் ? என வினவினேன் . அவர் சிரித்துக்கொண்டே 
நான் யாரையும் விமர்சிக்கவில்லை . ஊடல் கொண்ட ராணியை 
சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என பதிலளித்தார் . 

ஊடல் கொண்ட ராணி ( ரூடி ராணி ) என்ற இந்திக் குறு 
நாவலை அவர் உருதுவில் மொழி பெயர்த்துக் கொண்டிருந்தார் . 
வீர தீரமிக்கவனும் , சூழ்ச்சியும் , பிடிவாதமும் நிறைந்த ஒரு 
முட்டாள் அரசனைப் பற்றிய கதை அது . ராஜபுத்திரர்களின் 
வீழ்ச்சியையும் , அதன் சிதைவையும் , ராஜபுத்திர நங்கைகளின் 
வீர சாகசத்தையும் அது சித்திரித்தது . 

பிரேம்சந்த் என்ற புனைபெயரில் வெளியான முதற் சிறுகதை 
பெரிய இடத்துப் பெண் ஆகும் . ( படேகர் கீ பேடி ) . துவக்க 
காலத்தில் அவர் எழுதிய கதைகள் அற்புத கற்பனைகள் , 
அதிசயங்கள் நிறைந்தனவாக இருந்தன . இதன் பின் அவரது 
கவனம் சமூகப் பிரச்சினைகள் பால் திரும்பியது . அவரது எழுத்து 
தன்னிச்சையாக பொங்கி 

வந்தது . அதில் வேக மும் 
முதிர்ச்சியும் இருந்தன . மகோபாவில் இருந்த காலத்தில் புந் 
தேலர்களின் வீரம் செறிந்த வரலாற்றை அடிப்படையாகக் 
கொண்டு ராணி சாரந்தா ராஜ ஹர்தயால் போன்ற 
சிறுகதைகளை அவர் எழுதினார் . புந்தேல்கண்டின் எழில்மிகு 
காட்சிகள் , மரம் 

மரம் செறிந்த காடுகள் , அருவிகள் , ஊற்றுகள் , 
ஆழ்ந்த பள்ளத்தாக்குகளின் காம்பீர்யம் நிறைந்த அழகை , இதய 
ஏட்டில் பதியுமாறு , வண்ணச்சித்திரங்களாக வடித்திருக்கிறார் . 


பல 


22 


1912 - இல் ‘ ஜல்வா - ஈசார் என்ற புதிய நாவல் நவாப்ராய் 
என்ற பெயரில் இந்தியன் பிரஸ்ஸினால் வெளியிடப்பட்டது . பிற் 
காலத்தில் இதுவே வர தான் என்ற பெயரில் இந்தியில் வெளியா 
யிற்று . ஹிசாமுத்தீன் கோரி அவர்கள் குறிப்பிட்டுள்ள பிரதாப் 
சந்த் என்ற 

நாவல் இதுவாகத்தான் இருக்கவேண்டும் . 
ஏனென்றால் பிரதாப்சந்த் என்பது இந்நா வலின் கதா நாயகனின் 
பெயராகும் , பிரேம்சந்தின் எழுத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க 
வளர்ச்சி இதில் காணப்படுகிறது . மாபெரும் மக்கள் இயக்கங் 
களின் பால் முதன்முதலாக அவருக்கு ஏற்பட்டிருந்த மனக் 
கிளர்ச்சி இதில் வெளியாகியுள்ளது . அதிருப்தி என்னும் விதை 
உரம்பெற்று மரமாக வடிவமெடுக்கிறது . பொங்கித் திரண்டெழும் 
மக்களின் ஆத்திரத்திற்கு முன் உலக சக்திகள் பணிய வேண்டி 
யிருக்கிறது என்பது போன்ற கனல் தெரிக்கும் கருத்துக்கள் பல 
‘ ரங்க பூமி கர்ம பூமி போன்ற அவரது பிற்காலப் படைப்பு 
களிலும் காணப்படுகின்றன . இதே சமயத்தில் பிரேம்சந்திற்கே 
இயல்பான ஹாஸ்ய உணர்வும் , கிண்டலும் ஆங்காங்கே பளிச் 
சிடுவதைக் காண்கிறோம் . மனைவியின் அறையில் திருடமுயலும் 
கணவன் அடிபடுவது , தோட்டக்காரனின் பெண்ணுடன் அவன் 
சரசமாட முயல்வது , டிக்கட் வாங்காமல் ரெயிலில் ஏறிவிட்டு , 
டிக்கட் பரிசோதகர் ரெயில் பெட்டியில் ஏறியதும் , 

ஏறியதும் , ஓடுகிற 
ரெயிலிலிருந்து குதித்துவிடுவது போன்ற பல சம்பவங்களை இதற்கு 
உதாரணமாகக் கூறலாம் . 

கிராமிய வாழ்க்கை , ஹோலிப் பண்டிகை , ஆரவாரமிக்க 
சூழலின் காட்சிகள் போன்றவை இந் நாவலில் இயற்கையாக 
அழகாக வருணிக்கப்பட்டுள்ளன . அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட் 
டிருந்த மக்களின் துன்பமும் , வேதனையும் மிகுந்த கிராமத்தைப் 
இதில் அவர் படம் பிடித்துக் காட்டுகிறார் . பாத்திரப் படைப்பு , 
குணசித்திரம் இரண்டிலும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி காணப் 
படுகிறது . பிர்ஜன் , சுவாமி விவேகானந்தரைப் பிரதிபலிக்கும் 
பாலா ஜி- இருவரும் மனதைக் கவரும் பாத்திரங்களாவர் . 

பிர்ஜன் தன் கணவன் கமலா சரணனுக்கு எழுதும் கடிதத்தில் 
கிராமத்தின் அவல நிலையை எடுத்துக் காட்டுகிறாள் . 

நான் 
கேள்விப்பட்டது வேறு , இங்கு கண்டது வேறு . மண் குடிசைகள் , 
வீட்டிற்கு முன்னால் குவிந்து கிடக்கும் குப்பைக் கூளங்கள் , 
சேற்றில் புரளும் எருமைகள் , ஒட்டி உலர்ந்து கிடக்கும் மாடுகள் , 
இவையெல்லாம் இங்கிருந்து 

போய்விட வேண்டும் 
எண்ணத்தை ஏற்படுத்துகின்றன . மனிதர்களின் வாழ்வும் சீர் 
குலைந்து தான் கிடக்கிறது . வெறும் எலும்புந் தோலுமாக அவர்கள் 

அளிக்கிறார்கள் . ஏழ்மைக்கும் , துர்பாக்கியத்திற்கும் 
எடுத்துக்காட்டாக மனிதவடிவமெடுத்து அவர்கள் நிற்கிறார்கள் . 


என்ற 


காட்சி 


23 


கிழிசல் இல்லாத துணி அணிந்தவர் ஒருவரைக்கூடக் காணோம் . 
வியர்வை சிந்தி , நாள் முழுவதும் உழைத்துப் பாடுபட்ட பின்னும் 
வயிறு நிரம்ப உணவு 

கிடைக்காத இந்நிலை எத்தகைய 
துர்பாக்கியமானது . 

தயை தாட்சணியமின்றி உள்ளதை உள்ளபடி சித்திரித்தல் , 
உயிர்த்துடிப்புள்ள கதாபாத்திரங்கள் , நாட்டின் சீர்கெட்ட அவல 
நிலை , கொதித்தெழுந்த மக்களின் எழுச்சி , மக்கள் இயக்கத்தின் 
மகத்தான வேகம் , என பிரேம்சந்தின் பிற்கால எழுத்துகளில் 
காணப்பட்ட அவரது பண்பட்ட கலைத்திறனுக்கு காரணமான 
அம்சங்கள் யாவும் இதில் நிறைந்துள்ளன . 

பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாற்றைத் தக்க பிரமாணங் 
களுடன் எழுதியிருக்கும் மதன்கோபாலின் கூற்றுப்படி வரதான் , 
‘ சியாமா என்ற நாவலின் பிற்காலப் பதிப்பாகவும் இருக்கலாம் . 
பிரதாப்சந்தின் அன்னையான சுவாமா ) தான் சியாமா வாகி 
இருக்கலாம் , என்று அவர் நினைக்கிறார் . இந்நாவலே பிரதாப் 
சந்த் என்ற பெயரிலும் ஒருக்கால் குறிப்பிடப்பட்டிருக்கலாம் . 

மகோபாவிலிருக்கும்போது பிரேம்சந்த் கடுமையான வயிற்றுப் 
போக்கினால் பீடிக்கப்பட்டார் . வாழ்க்கை முழுவதிலும் இந்நோய் 
அவரை . 

விடவில்லை . ஒன்றரை ஆண்டுக் காலம் நீடித்திருந்த 
இந் நோய்க்குப் பின்னர் அவரது உடல் நிலை மோசமாகிவிட்டது . 
இந் நிலையில் பஸ்தி மாவட்டத்தில் உள்ள தராய் க்கு அவர் 
மாற்றப்பட்டார் . ஆரோக்கியத்திற்கு மகோபாவைவிட 
சிறந்ததாகத் தோன்றவில்லை - நோய்க்கு வைத்தியம் செய்து 
கொள்ளவும் , உடல் நிலை தேறுவதற்காகவும் அவர் பல மாதங்கள் 
அரைச் சம்பளத்தில் ரஜா எடுத்துக்கொண்டார் . பஸ்தியிலிருந்த 
போது 25 கதைகள் ( பிரேம் பிச்சீசி ) யின் முதற் தொகுதி 
வெளியாயிற்று . பெரிய இடத்துப் பெண் ( படே சர் கீ பேடி ) 
‘ உப்பு வரி அதிகாரி ( நமக் கா தாரோகா ) ராணி சாரந்தா , 
ராஜா ஹர் தயால் போன்ற சிறந்த சிறுகதைகள் இத்தொகுப்பில் 
உள்ளன . 

பஸ் தியிலிருந்தபோது தான் பிரேம்சந்த் இந்தியில் எழுதத் 
தொடங்கினார் . இங்கு மாவட்ட தாசில்தாராகப் பணியாற்றிய , 
மன்னன் துவேதி கஜபுரியுடன் கொண்ட நட்புறவு , அவரது 
கவனத்தை இந்தியின் பால் திருப்பியது . உருதுவில் எழுதுவது 
பொருளாதார ரீதியிலும் மிகுந்த கசப்பான அனுபவமாக இருப் 
பதையும் அவர் உணரத் தொடங்கினார் . 

பஸ்தியில் இருந்த சமயத்தில் அவர் இண்டர்மீடியட் 
பரீட்சையில் தேர்வு பெற்றார் . பிரேம் பச்சீசி யின் இரண்டாவது 
தொகுதியில் வெளியான பல அரிய சிறுகதைகளையும் எழுதினார் . 


24 


பொருளாதார நெருக்கடி அவரை எவ்வளவு பாதித்திருந்தது 
என்பது நிகமுக்கு அவர் எழுதிய கடிதத்திலிருந்து தெரிகிறது : 

" நேற்று முந்திய நாள் எழுதிய கடிதத்தில் எனக்குச் சேர 
வேண்டிய அன்பளிப்பைப் பற்றி குறிப்பிட்டிருந்தேன் . மே 
ஜூனில் மொத்தம் 24 பத்திகள் எழுதியுள்ளேன் . எனது ஜீரண 
சக்தி வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதால் ஜூலையில் என்னால் 
எழுதமுடியாமல் போகலாம் . ஒரு மணி நேரம் கூட என்னால் 
உட்கார முடியவில்லை . தீர்மானிக்கப்பட்டுள்ள 

விகிதப்படி 
எனக்குச் சேரவேண்டிய தொகை சுமார் 8 ரூபாய் ஆகிறது . 
இதில் மூன்று நான்கு ரூபாய்க்கு மேல் விலையில்லாத ஓர் கைக் 
கடிகாரமும் , நான்கு அல்லது நாலரை ரூபாய்க்கு மேற்படாத 
விலையில் ஒரு ஜோடி பூட்சும் வாங்கி அனுப்பினால் நன்றி உள்ள 
வனாக இருப்பேன் . இவ்விரண்டையும் சேர்த்து ஒரே பார்சலில் 
அனுப்பலாம் . சின்னவன் ( பிரேம்சந்தின் தம்பி ) என் பூட்சுகளை 
எடுத்துச் சென்றுவிட்டான் ; தற்சமயம் வெறுங்காலுடன் 
நடக்கிறேன் . 

இக் கடிதம் பிரேம்சந்தின் சிரமதசையை நன்கு உணர்த்து 
கின்றது . நிகம் நடத்திவந்த ஆஜாத் என்னும் வாரப்பத்திரிகை 
யில் பணிபுரிய விரும்பிய பிரேம்சந்த் தம் வேலையைத் துறந்துவிட 
விரும்பினார் . நிகம் தமது பத்திரிகைகளான ஆஜாத் ‘ ஜமானா 
இரண்டையும் பிரேம்சந்தின் ஒத்துழைப்புடன் வெளியிட விரும் 
பினார் . எனினும் அவரால் பொருளா தார உத்திரவா தமெதும் தர 
இயலவில்லை . தற்சமயம் பிரேம்சந்த் படைத்த இலக்கியங்கள் 
அவரது வம்சத்தினருக்குத் தங்கச் சுரங்கங்களாக இருக்கின்றன 
என்றாலும் , அவர் , தாம் வாழ்ந்த காலத்தில் மலிவான காலணி 
யையோ , கடிகாரத்தையோ வாங்குவதற்குச் சிரமப்பட்டார் . 


6 


1916 - ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18 - ஆம் தேதி பிரேம்சந்த் 
நார்மல் பள்ளியில் உதவியாசிரியராகப் பணியாற்ற கோரக்பூர் 
சென்றார் . மாணவர் விடுதியின் கண்கானிப்பாளராகவும் பொறுப் 
பேற்றார் . இங்கு அவர் மிக்க மகிழ்ச்சியோடு இருந்தார் என்று 
கூறலாம் . வீடு வசதியாக அமைந்திருந்தது . வீட்டைச் சுற்றிலும் 
இருந்த திறந்தவெளி அவரது ஆரோக்கியத்திற்கு உகந்ததாக 
இருந்தது . அவரது சிற்றன்னையும் மனைவியும் ஓயாமல் சச்சர 
விட்டுக் கொண்டிருந்தாலும் , அவருக்கு இது பழக்கமாகிவிட் 
டிருந்தது . இங்குதான் மகா வீர் பிரசாத் போத்தார் பிரேம் சந்தின் 


25 


நண்பரானார் . இந் நட்பு , பிரேம்சந்தை , இந்தியுடன் இன்னும் 
நெருக்கமாகப் பிணைத்தது . ஷேக் சாதியைப் பற்றி பிரேம்சந்த் 
சிறு நூலொன்று எழுதியிருந்தார் . டால்ஸ்டாயின் சில கதைகளை 
இந்தியில் மொழிபெயர்த்தார் . பிரேம்சந்த் பச்சீசியிலிருந்து சில 
கதைகளை இந்தியில் எழுதி வெளியிட்டார் . 1917 - இல் வெளியான 
ஏழு தாமரைகள் ( சப்த சரோஜ் ) தான் இந்தியில் வெளியான 
அவரது முதல் கதைத் தொகுதியாகும் . இவை ( 1 ) பெரிய 
இடத்துப் பெண் ( படேகர் கீ பேடி ) ( 2 ) சக்களத்தி ( சௌத் ) 
( 3 ) நேர்மைக்கு கிடைத்த தண்டனை ( சஜ்ஜன தா கா தண்ட் ) 
( 4 ) பஞ்ச் பரமேஸ்வர் ( 5 ) உப்புவரி இன்ஸ்பெக்டர் ( நேமக்கா 
தாரோகா ) ( 6 ) உபதேசம் ( 7 ) பரிட்சை , 

அவரது படைப்பில் 
தனிச் சிறப்புப் பெற்று விளங்கும் கதைகளிலே இவை ஒரு சில . 

இக் கதைகளில் மனித சுபாவத்தின் இயல்பான நற்பண்புகளை 
அவர் வலியுறுத்தியிருக்கிறார் . பெரிய இடத்துப் பெண் என்னும் 
சிறுகதையின் கதா நாயகியான ஆனந்தி , நாட்டுப்புற இளைஞனாகிய 
தன் முரட்டு மைத்துனனிடம் சீற்றம் கொள்கிறாள் . அவன் அவளை 
அதட்டுகிறான் . மரக்கட்டைக் காலணியை அவள் மீது வீசுகிறான் . 
இதனால் மூண்ட கலகத்தில் குடும்பம் சிதறுண்டு போவதையும் , 
அந்த இளைஞன் தன் செய்கைக்காக வருந்துவதையும் , கண் 
ணுற்ற ஆனந்தி அவனை மன்னிப்பது மட்டுமல்ல , தன் கண 
வனையும் சாந்தப்படுத்துகிறாள் . 

உப்பு வரி இன்ஸ்பெக்டர் ( நமக் கா தாரோகா ) கதையின் 
கதா நாயகனான உப்பு வரி இன்ஸ்பெக்டர் , லஞ்சத்தின் பிடிக்குள் 
சிக்காத நேர்மைவா தி . தன் கடமையை நேர்மை தவறாமல் 
செய்ததற்காக அவன் அரசாங்கத்தினரால் வேலை நீக்கம் செய்யப் 
படுகின்றான் . ஆனால் ஒழுக்கமற்ற சேட் அவனைப் போன்ற 
நேர்மையாளனைத் தனது ஊழியராக ஏற்றுக்கொள்ள முன் வரு 
கின்றான் . இதுபோல் நேர்மையும் , சீலமும் , பிரேம்சந்தின் 
உலகத்தில் பாராட்டுதலையும் , உ.யர்வையும் பெறுகின்றன . 
உண்மையான வாழ்வில் இத்தகைய அற்புதங்கள் நிகழ்வதில்லை . 
‘பஞ்ச் பரடிேஸ்வர் கதையில் கிராமப் பஞ்சாயத்துத் தலைவன் , 
நீதி வழங்க முற்படும்போது , நியாயபூர்வமான உந்துதலினால் 
தனது தனிப்பட்ட பகைமையை மறந்து நியாயம் வழங்குகிறான் . 
ஏற்றத்தாழ்வுகள் , இன வகுப்பு வேறுபாடுகள் , பாரபட்சமான 
போக்குகள் , மூட நம்பிக்கைகள் கொள்கைகள் மலிந்து , பிளவு 
பட்டு நிற்கும் கிராமத்தில் - சமுதாயத்தில் இத்தகைய நீதியையும் , 
நியாயத்தையும் காண்பதரிது . 
பிரேம்சந்தின் இயல்பான இலட்சியவாதமும் , 

நல்ல 
இதயமும் , வாசகர்களை வெகு உயரத்திற்குக் கொண்டு சென்று 

1 பிரேம் பச்சீசி : 25 கதைகளின் தொகுப்பு 


26 


விடுகின்றன . 

அவரது படைப்புகள் சமுதாயத்தின் நன்மைக்கும் 
உயர்விற்கும் உத்வேகத்தை ஊட்டுகின்றன . நேர்மையையும் , 
நீதியையும் ஆதரித்த அவர் , தீயவற்றையும் அநீதியையும் 
வன்மையாகக் கண்டித்தார் . வாழ்க்கையை அவர் யதார்த்த 
நோக்கில் சித்திரித்தார் எனினும் , நன்மைக்கும் தீமைக்குமிடையே 
நடைபெறும் உள்மனப் போராட்டங்களையும் நன்கு உணர்ந் 
திருந்தார் . தீய சக்தி நசித்து , நல்லியல்புகளே முடிவில் வெற்றி 
பெறும் என்பதில் அவருக்கு நம்பிக்கை இருந்தது . 

பம்பாயின் பிரசித்திபெற்ற புத்தக வெளியீட்டாரான ஹிந்தி 
ரத்னாகர் கிரந்த - அவரது இன்னொரு 

இந்திச் 

சிறுகதைத் 
தொகுதியை வெளியிட்டது . இத் தொகுதியின் தலைப்பு நவ நிதி . 
புந்தேல் கண்டின் மணம் கமழும் ராஜா ஹர்தயால் , ராணி 
சாரந்தா போன்ற சிறந்த சிறு கதைகள் இத் தொகுதியில் இடம் 
பெற்றன . 

இதை அடுத்து பிரேம் பூர்ணியா என்ற தலைப்பில் பிரேம் 
சந்த் இந்தியில் தமது சிறுகதைகளின் இன்னொரு தொகுப்பை 
வெளியிட்டார் . படே கர் கீ பேடி , பஞ்ச் பரமேஸ்வர் ) 
பாணியில் எழுதப்பட்ட அற்புதமான சிறுகதையான கடவுளின் 
நியாயம் ( ஈசுவரி நியாய் ) இத் தொகுதியில் இடம்பெற்றுள்ளது . 
இக்கதையில் நேர்மை தவறாத , கடமையுணர்வு மிக்க , செல் 
வந்தர் வீட்டு காரியஸ் தனொருவன் , தடம்புரண்டு , காலம் சென்ற 
எஜமானரின் மனைவியையும் குழந்தைகளையும் வஞ்சிக்க முற்படு 
கின்றான் . தன் வசமுள்ள தஸ்தாவேஜிகளை மறைத்து , சொத்துக் 
களைத் தன் வசப்படுத்திக் கொள்ளவும் திட்டமிடுகின்றான் . 
வழக்குத் தொடரப்படுகின்றது . நீதிமன்றத்தில் தன் கட்சி 
வலிவிழந்து 

போன நிலையில் அவ் விதவை , நீதிமன்றத்தின் 
முன்னிலையில் அவனது மனச்சாட்சியைத் தட்டி எழுப்புகின்றாள் . 
அந்த சொத்துக்கள் தன்னுடையவை எனச் சத்தியம் செய்யுமாறு 
அவள் சவால் விடுகிறாள் . அவன் செயலிழந்து போய்விடுகின்றான் . 
--அவனால் சத்தியம் செய்ய முடியவில்லை . முடிவில் , அவனது 
உள்ளத்திலே மறைத்து , புதையுண்டு போயிருந்த , நேர்மையும் 
சத்தியமும் தான் வெற்றிபெறுகின்றன என ஆசிரியர் காட்டு 
கிறார் . பிரேம்சந்தின் முத்திரை பதிந்த இத்தகைய குணசித்திரப் 
படைப்புகளை அவரது கதைகளில் ஆங்காங்கே 

காணலாம் . 
நல்லதும் கெட்டதும் கலந்தவன் மனிதன் . தடுக்கி விழுந்தாலும் 
சமாளித் தெழுகின்றான்- நாகரிகத்தின் மேற்பூச்சில் 

பதுக்கி 
வைக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நல்லியல்புகள் 
வெளிப்படும் என்ற கருத்து , மனிதனோடு ஒட்டிப்பிறந்த நேர்மை 
யுணர்வின் மீதுள்ள இந் நம்பிக்கை , ஏறத்தாழ ரூஸ்ஸோவின் 
கருத்தைச் சார்ந்தது எனலாம் . 


27 


நாவல் 


1916 க்கும் 1917 க்குமிடையே பிரேம்சந்த் தம் மகத்தான 
நாவல்களில் முதலாவதான (பாஜாரே ஹுஸ்ன ) சேவாசத 
னத்தை எழுவதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார் . முதலில் இதை 
உருதுவில் தான் எழுதினார் , என்றாலும் , இதன் இந்திப் பதிப்புத் 
தான் முதலில் வெளியாயிற்று . உருதுவில் இதை வெளியிடப் 
பேச்சுவார்த்தைகள் நடந்துகொண்டிருந்த சமயத்தில் 1918- இல் 
இந்தி புத்தக ஏஜென்ஸியார் இதை வெளியிட்டனர் . அவர் 
களிடமிருந்து இந் நாவலுக்கு பிரேம்சந்த் 400 ரூபாய் பெற்றார் . 

“ சேவாசதனம் தான் இந்தியிலோ , உருதுவிலோ முதன் 
முதலாக வெளிவந்த சமூக நாவலாக இருக்கவேண்டும் . 
இதுவரை அற்புதங்களும் , பரபரப்பூட்டும் சாகசங்களும் தான் 
இந்தி 

இலக்கியத்தை ஆட்கொண்டிருந்தன . 
நாவலில் எதையும் ஆதரித்தோ , கண்டித்தோ , கூறாது வாழ்வின் 
கசப்பான 

உண்மைகளை , துணிவுடன் எதிர்நோக்குகின்ற 
ஆசிரியர் , 

அதே 

சமயத்தில் வீழ்ச்சி தான் மனிதவாழ்வின் 
முடிவென்பதல்ல , மனிதனால் தன் வாழ்க்கையை மாற்றி 
அமைத்துக்கொள்ள முடியும் என்பதில் தமக்குள்ள நம்பிக்கை 
யைத் தெரிவித்துள்ளார் . கதாபாத்திரங்கள் உயிர்த்துடிப்பும் , 
அனுபவ முதிர்ச்சியும் பெற்றவர்களாக இருக்கின்றனர் . இந்தி 
நாவல் இலக்கியம் பக்குவ நிலையை அடைந்து விட்ட தென்பதற்கு 
இந் நாவல் ஓர் அத்தாட்சியாக விளங்கியது . 

இந் நாவலின் கதா நாயகி சுமன் வசதியான வாழ்க்கைக்கும் , 
நல்ல துணிமணிகளுக்கும் ஆசைப்படுகிறாள் . அவளது இந்த 
ஆசைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு ஏழைக்குத் திருமணம் 
செய்துவிக்கப்படுகிறாள் . சுமனின் தந்தை ஒரு நேர்மையான 
போலீஸ் அதிகாரி . லஞ்சம் போன்ற தீய வழக்கங்களை அவர் 
எதிர்த்ததால் தம் இலாக்காவினரின் அதிருப்திக்காளாகின்றார் . 
மகளின் திருமணத்திற்காக தனது கொள்கைகளினின்று அவர் 
பிறழ்ந்துவிடுகிறார்- பிடிபட்டு , தண்டனைக்குள்ளாகிறார் . சினேகி 
தியின் வீட்டிலிருந்து சுமன் வீடு திரும்பத் தாமதமாகிவிடுகிறது . 
ஏற்கனவே மனைவியின் அதிருப்தியினால் மனஞ் சலித்திருந்த 
கணவன் 

அவளை அவ்விரவு நேரத்திலேயே வீட்டைவிட்டு 
வெளியேற்றிவிடுகின்றான் . சினேகிதியின் வீட்டில் சுமன் புகலிடம் 
தேடுகின்றாள் - அது கிடைப்பதில்லை . எதிர்வீட்டிலிருந்த நாட்டியக் 
காரி தான் அவளுக்குத் தன் இல்லத்தில் இடந்தருகிறாள் . இந் 
நிலை , சுமனின் கண்ணியமானக் குடும்பப் பெண் என்ற நிலைக்கு 
முத்தாய்ப்பு வைத்துவிடுகிறது . மீண்டும் புனர்வாழ்வு 
வாழ 
அவள் முயற்சிக்கும்போது , சனாதன மனப்பான்மை கொண்ட 
வட்டாரங்களிலிருந்து கடும் எதிர்ப்பு தோன்றுகிறது . நாட்டியக் 
காரிக்கு அடிபணிந்துப் போற்றத் தயாராக இருக்கும் இவர்கள் , 


28 


வாழப் போராடும் சுமனை வெறுக்கின்றனர் . முடிவில் நேர்மையும் 
நாணயமுமாக ஒருவர் வாழ வகை புரியும் ஓர் இலட்சிய சமுதா 
யத்தில் , அவள் தனது தீராத் துன்பங்கட்குத் தீர்வு காண்கின்றாள் . 
சமுதாய வாழ்க்கை உயிரோட்டம் நிறைந்ததாய் , மனத்தைத் 
தொடும் முறையில் தீட்டப்பட்டுள்ளது . பிரேம்சந்தின் ஆழ்ந்த 
மனிதாபிமானமானது , உணர்வுபூர்வமாக , அவர் 

உருவாக்கிப் 
படைத்துள்ள பாத்திரங்களின் , இன்ப துன்பங்களில் , மாளாத் 
துயர்களில் , வாழ்வின் நெடுபயணம் முடியும் வரையில் இரக்கம் 
நிறைந்த அனுதாபத்துடன் தொடர்கின்றது . இந் நாவலிலே 
வரும் ஜீவன் ததும்பும் , பல கதாபாத்திரங்கள் உறுதியும் , 
வலிமையும் கொண்டவர்களாய் , இந் நாவலுக்கு அலாதியான 
தொரு சிறப்பையும் , விருவிருப்பையும் , நாடகத் தன்மையையும் 
அளிக்கின்றனர் . 

சேவாசதனை எழுதி முடித்த சில மாதங்களுக்கெல்லாம் பிரேம் 
சந்த் முதலில் தான் உருதுவில் எழுதிய கோஷாய் - ஏ ஆவியத் 
என்னும் நாவலை , பிரேமா சிரமம் என்னும் தலைப்பில் , இந்தியில் 
எழுதத் தொடங்கினார் . 1918 மே இரண்டாம் தேதி எழுதத் 
துவங்கப்பட்ட இந் நாவல் 1920 பிப்ரவரி 25 தேதி முடி 
வடைந்தது . வீறுகொண்டெழுந்த தேசீயப் போராட்டத்தைப் 
பின்னணியாகக் கொண்டுள்ள இம் மாபெரும் நாவலில் , காந்தி 
யடிகளின் ஆழ்ந்த முத்திரை பதிந்துள்ளது . இந் நாவலின் 
கிதா நாயகனான பிரேம்சங்கரை ஆசிரியர் தமது இலட்சியக் 
கதா நாயகனாக உருவாக்கியுள்ளார் . இவன் 

பொறுமைசாலி ; 
துன்பங்களைக் கண்டு சலியா உள்ளம் படைத்தவன் ; அநீதிக்குத் 
தலை சாய்க்காதவன் . நிலவுடைமையாளர்களின் பழித் தோற்ற 
லாக இருப்பினும் , குடியானவர்களின் பால் ஆழ்ந்த அனுதாபங் 
கொண்டவன் . இந் நாவலில் ஆசிரியர் கிராமியச் சமுதாயத்தின் 
எண்ணற்ற துன்பங்களை விரிவாகக் காட்டியுள்ளார் . சுரண்டல் 
பேர்வழிகளும் , கொள்ளை லாபம் அடிக்கும் சந்தர்ப்பவாதிகளும் 
கூடி , குடியானவர்களைக் கசக்கிப் பிழிந்துவிடுகின்றனர் . 

ஞான 
சங்கர் , 

தீலை 

மைகளுக்கும் , கொடுமைகளுக்கும் ஒரு எடுத்துக் 
காட்டாக விளங்கும் பாத்திரம் . ஆனால் பிரேம்சங்கர் 
தூயமனத்தினாலும் , 

மனிதத் 

தன்மையினாலும் , தீமைகள் 
யாவற்றையும் முறியடித்து , முடிவில் வெற்றி காண்கிறான் . அவன் 
மேற்கொள்ளும் சிரமங்கள் , அவனது எதிரிகளையும் , நண்பர் 
களாக மாற்றிவிடுகின்றன . முடிவில் மண்ணை நம்பி , பாடுபட்டு 
தன் உழைப்பால் , வாழ்விற்கு வகை தேடமுடியும் என்றதொரு 
நிலையைத் தரும் பிரேமாசிரமத்தை அவன் நிலை நாட்டுகின்றான் . 

கோரக்பூரில் இருந்த சமயத்தில் , ரகுபதி சகாய் பிராக் 
பிரேம்சந்தின் நண்பரானார் . அலகாபாத்தில் முயூர் சென்ட்ரல் 


தன் 


29 


காலேஜில் படித்துக்ககாண்டிருந்த பிராக் அச் சமயம் கோடை 
விடுமுறைக்காக கோரக்பூர் வந்திருந்தார் . நட்பு பற்றி பிராக் 
இவ்வாறு கூறுகிறார் : 

‘ பிரேம்சந்தின் இல்லம் எனக்கு என் வீடுபோல்தானிருந்தது . 
தினமும் நண்பகலிற்குப் பின் அங்கு போய்விடுவேன் . வீட்டிற்கு 
வெளியே திறந்த இடத்தில் இரண்டு மூன்று நாற்காலிகள் 
கிடக்கும் . பிரேம்சந்த் ஒன்றில் அமர்ந்துகொள்ள , 

நானும் 
அருகில் உட்கார்ந்து கொள்வேன் . பிறகு உரையாடத் துவங் 
கினால் மணி போவதே தெரியாது . சூரியன் அத்தமிப்பதற்கு 
இரண்டு , மூன்று மணி நேரம் முன்பாக நான் அவரது வீட்டிற்குச் 
செல்வேன் . கதிரவன் மலைவாயிலில் விழுந்தருணத்தில் தான் 
பிரேம்சந்த் தம் இருக்கையை விட்டெழுந்திருப்பார் . கையில் 
காசித்துவாலையை எடுத்துக்கொண்டு , அருகிலிருந்த 

உருது 
பஜாரில் காய்கறிகள் வாங்கச் செல்லுவார் . 

நானும் வீடு 
திரும்புவேன் . 

பிரேம்சந்த் உயிரோடிருந்தவரை இந் நட்பு நீடித்திருந்தது . 
விமர்சனம் போன்ற பல துறைகளில் ஈடுபாடு கொண்டிருந்தாலும் 
பிராக் ஒரு கவிஞர் . பிரேம்சந்த் உருதுக் கவிதையைத் தக்கபடி 
பிரதிபலிக்கவில்லை என்பது அவரது குறை . 

லாகூரைச் சார்ந்த இம்தாஜு அலி தாஜ் என்பவர் பிரேம் 
சந்தின் மற்றொரு நெருங்கிய நண்பராவார் . கஹ் கஷாம் என்ற 
பத்திரிகைக்கு அவர் ஆசிரியராக இருந்தார் . பிரேம்சந்த் இப் 
பத்திரிகையில் எழுதுவதுண்டு . தானாய் இஷாத் என்ற பெயரில் 
தாஜ் க்கு ஒரு சொந்தப் பிரசுராலயம் இருந்தது . பஜாரே 
ஹுஸ்ன பிராம் பச்சீசி ( இரண்டாம் தொகுதி ) , கோஷாய் - ஏ 
ஆபியத் , என பிரேம் சந்தின் பல 

பிரேம்சந்தின் பல நூல்களை அவர் உருதுவில் 
வெளியிட்டார் . நேரிடையாகச் சந்திப்பதற்குப் பல ஆண்டு 
களுக்கு முன்பிருந்தே இருவருக்குமிடையே கடிதப் போக்குவரத்து 
இருத்துவந்தது . 

கோரக்பூரில் இருந்த சமயத்தில் தான் அலகாபாத் பல்கலைக் 
கழகத்தின் 

பி.ஏ. பட்டப்படிப்பில் , பிரேம்சந்த் இரண்டாம் 
வகுப்பில் தேர்வு பெற்றார் . தேசாவேச உணர்வு கொந்தளித்துக் 
கொண்டிருந்த காலம் அது . நார்மல் பள்ளியில் நடைபெற்ற 
வெற்றிவிழாக் கொண்டாட்டத்தில் பிரேம்சந்த் கலந்து கொள்ள 
வில்லை . கல்வி இயக்குனரான இருந்த மிஸ்டர் மெகன்ஸி , 
பள்ளியின் தலைமையாசிரியரிடம் இதுபற்றி எழுத்து மூலம் விளக்கம் 
கோரினார் . இது தவிர இன்னொரு விஷயத்திலும் பிரேம்சந்திற்கும் 
கலெக்டருக்குமிடையே தகராறு எழுந்தது . பிரேம்சந்தின் பசு 
கலெக்டரின் மாளிகை வளைவிற்குள் சென்று மேய்ந்துவிட்டது . 
கலெக்டர் அதைச் சுட்டுவிடுவேன் 

பயமுறுத்தினார் . 


என்று 


30 


மணி 


தம்முடைய மாட்டைப் பிறர் வீட்டு எல்லைக்குள் மேயவிட்டு , வழக் 
காடுவது சரியல்லயெனினும் பிரேம்சந்த் உண்மையில் ஆங்கில 
அதிகார வர்க்கத்தினரின் , திமிரான போக்கிற்கும் , துடுக்குத் 
தனத்திற்கும் எதிராக நாட்டின் தன்மான உணர்வைக் காக்க 
வேண்டிப் போராடத் துணிந்தார் . 

இதேபோன்ற மற்றொரு சம்பவத்தைப் பற்றி அவரது மாணவ 
ரொருவர் கூறுகிறார் : - ‘ மாவட்ட கலெக்டரின் மாளிகைக்கும் , 
நார்மல் பள்ளியின் சுற்றுவளைவுக்குமிடையே நல்லதொரு பாதை 
யிருந்தது . தென்கிழக்கிலிருந்து , வடமேற்காக , நகரத்தை 
ஒட்டிச் சென்ற இப் பாதையில் , தினமும் மாலை 4 மணிக்கு 
கலெக்டர் உலாவச் செல்லுவார் . இப்பாதையின் தெற்குப்புறத்தில் 
உதவித் தலைமையாசிரியர் முன்ஷி பிரேம் சந்தின் இல்லம் இருந்தது . 
நான்கு 

அளவில் எழுத்தாசிரியர் பெருமான் வராந் 
தாவில் அமர்ந்து ஏதாவதொரு நாவலை ஆழ்ந்து படித்துக்கொண் 
டிருப்பார் . ஒரு நாள் கலெக்டர் ஆசிரியரைக் கூப்பிட்டனுப்பினார் . 
அவர் வந்ததும் ‘ நான் இந்த வழியாகத் தினமும் செல்கிறேன் , 
நீர் ஏன் எனக்கு வணக்கம் தெரிவிப்பதில்லை ? என வினவினார் . 
‘ நான் எனது வேலையில் மூழ்கியிருந்தேன் . அரசாங்க அதிகாரி 
யாக இருந்தாலென்ன ? பாதையில் செல்லும் ஒவ்வொரு பாத 
சாரிக்கும் வணக்கம் செலுத்தவேண்டியது என் கடமையன்று 
என ஆசிரியர் பதிலளித்தார் . ( இன்றொரு கூற்றின்படி , இதே 
சம்பவம் , பள்ளித் 

ஆய்வாளரைக் குற்றவாளியாகக் 
காட்டுகிறது ) . 

மறு நாள் மாவட்ட கலெக்டருக்கு எதிராக பிரேம்சந்த் சிவில் 
கோர்ட்டில் வழக்குத் 

வழக்குத் தொடுத்தார் . முடிவில் இருவருக்கும் 
ராசியாகி , விஷயம் அத்துடன் விடப்பட்டுவிட்டது , 

பிரேம்சந்த் அரசரங்க ஊழியத்தை துறந்துவிடும் எண்ணம் 
காண்டிருந்தார் என்பதற்கு இச் சம்பவங்கள் அறிகுறிகளாகும் . 


துணை 


7 


அரசாங்க ஊழியத்தின் பால் மனத்திற்குள் வெறுப்புக் 
கொண்டிருந்த பிரேம்சந்த் இலக்கிய சேவையிலும் , பத்திரிகை 
யிலும் முழுமூச்சுடன் பணிபுரிய ஆசைப்பட்டார் . “ ஜமானா வில் 
பொருளாதார 

நிலை திருப்திகரமாகவும் , எதிர்காலத்திற்கு 
நம்பிக்கையூட்டுவதாகவும் இல்லை . ஐக்கிய மாகாணத்தரசு 
நடத்திய ( வார் ஜெர்னல் ) யுத்தகாலச் செய்தி பத்திரிகையின் 
உருது இதழின் ஆசிரியர் பொறுப்பை ஏற்கும்படி நிகம் ஒருமுறை 


31 


பிரேம் சந்திற்கு யோசனை கூறினார் . பிரேம்சந்த் இதனை மறுத்து 
விட்டார் . நிகம் , மார்வாரி பள்ளியொன்றில் உதவியாசிரியர் 
பதவியை ஏற்கும்படி கூறினார் . ஆனால் பிரேம்சந்த் இதையும் 
மறுத்துவிட்டார் . குறைந்தபக்ஷம் தலைமையாசிரியர் பதவி 
தந்தால்தான் , தமக்குப் போதிய அவகாசமும் , தனித்துச் 
செயலாற்றும் சுதந்திரமும் கிடைக்குமென அவர் நினைத்தார் . 

நிகமிற்கு வார் ஜெர்னல் பற்றிக் குறிப்பிட்டு பிரேம்சந்த் 
எழுது கிறார் - துரதிர்ஷ்டவசமாக இதை தேசியப் பணியாக 
நினைத்து என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாமலிருக்கிறது . ஆரம்ப 
கால எழுத்தாளர்களுக்கு மொழிபெயர்ப்புத் துறை ஏற்றதாகும் . 
இதற்கும் பத்திரிகைத் துறைக்கும் சம்பந்தமில்லை . தயவு செய்து 
என்னை மன்னித்துவிடுங்கள் . 

இதற்கு முன் எழுதிய ஒரு கடிதத்தில் அரசாங்க செய்திப் 
பத்திரிகையாளனாக இப்பொழுது என்னால் பணியாற்ற முடியாது ; 
யுத்தத்தைப் பற்றிய கட்டுரைகளை எழுதவும் இன்று எனக்கு 
அவகாசம் இல்லை . நான் என் பழைய தடத்திலேயே தொடர்ந்து 
வழி நடப்பேன் , பி.ஏ. முடித்த பின் ஏதாவதொரு தனியார் 
பள்ளியில் தலைமையாசிரியர் பதவி , அல்லது நல்ல பத்திரிகை 
யொன்றின் ஆசிரியராவது , பொதுப் பணிகள் ஏதாவதில் ஈடு 
படுவது ...இவைதான் எனது வாழ்வின் குறிக்கோள்கள் . பத்திரிகை 
யும் குடியானவர்களுக்கு , பாட்டாளி மக்களுக்கு , உறுதுணையாக 
ஆதரவாக இருக்கவேண்டும் ; என்று எழுதியுள்ளார் . 

போ திய பொருளாதார ஆதாயமின்றி ‘ ஜமானா வில் பணிபுரிய 
இயலாமலிருப்பது குறித்து அவர் எழுதுகிறார் - இது எனக்கு ஏற்ற 
துறையில்லை என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் . இதை நான் 
ஏற்றுக்கொள்கிறேன் . ஆனால் வேறுவழியில்லை . நான் தியாகத்தை 
என்னுடன் நிறுத்திக்கொள்ள நினைக்கிறேன் . என் குழந்தை 
களும் இதன் சக்கரங்களில் அறைபட்டுப் போவதை நான் விரும்ப 
வில்லை , குறைந்தபக்ஷம் வயிற்றுக்குத் தேவையானதை என்னால் 
சம்பாதிக்க முடியும் . ஏதோ கொஞ்சம் இலக்கியப் பணியும் 
செய்ய முடிகிறது இது தான் எனது தியாகம் . கடவுள் -- உலகம் , 
" சமுதாயம் - நான் , இவ்விரண்டையும் சமாளித்துக் கொண்டிருக் 
கிறேன் , இலக்கியப் பணி , தியாகத்தில் குறைந்ததென 
எண்ணவில்லை . ” 
இச் சமயத்தில் தான் பிரேம்சந்தின் 
மகனான 

மன்னோ , 
அம்மை நோய் கண்டு காலமானான் . பிரேம்சந்தை இச் சம்பவம் 
மிகவும் பாதித்து விட்டது . இருப்பினும் தமது துயரை மறைத்துக் 
கொண்டு மனைவியைத் தேற்றமுயன்றார் . பிரேம்சந்தின் உடல் 
நிலையும் திருப்திகரமாக இருக்கவில்லை , முன்னிருந்ததைவிட 
மிகவும் மெலிந்து போய்விட்டார் , 


நான் 


32 


என 


சொந்தமாக ஓர் அச்சகம் வைக்க வேண்டுமென்பது பிரேம் 
சந்தின் நெடுநாளைய அவா . அவரது தம்பி மகதாப் ராய்க்கு இத் 
துறையில் சிறிதளவு பரிச்சயம் இருந்தது . மகாவீர் 

பிரசாத் 
போத்தாரின் ஸ்தாபனமான இந்தி புஸ்தக ஏஜென்ஸியில் அவர் 
சிறிது காலம் வேலை பார்த்திருந்தார் . கல்கத்தாவிலிருந்த ஓர் 
அச்சகத்தின் , ஐம்பது சதவீத பங்குகளை வாங்கிக் கொள்ள பிரேம் 
சந்த் தயாராகிவிட்டார் . எவ்விதமாகவோ பணமும் திரட்டப் 
பட்டுவிட்டது . மகதாப்ராய் , அச்சகம் தம் பெயரில் வாங்கப்படும் 

எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் . ஆனால் சிவராணி 
தேவியோ , அது தம் மூத்த மகன் ஸ்ரீபத் ராயின் பெயரில் 
வாங்கப்பட வேண்டுமென்பதில் உறுதியாகயிருந்தார் . 

இதனால் இவ் விஷயம் அப்படியே நின்றுவிட்டது . சிவராணி 
தேவி - தம் கணவரைவிட உலகின் நடைமுறையையொட்டிய 
மனப்போக்குடையவராக இருந்தார் எனத் தெரிகிறது . இதன் 
பின் பிரேம்சந்த் , வாரணாசியிலேயே ஓர் அச்சகத்தை விலைக்கு 
வாங்குவது , தாமும் அவ்வூரிலேயே தங்கிவிடுவது என்பது பற்றிச் 
சிந்திக்கத் தொடங்கினார் . 

நாட்டிலே காந்தியடிகளின் சத்தியாகிரக இயக்கம் , காட்டுத் 
தீயெனப் பரவிக்கொண்டிருந்தது . இந்த இயக்கம் , பிரேம் 
சந்தைத் தன்பால் பெரிதும் ஈர்த்தது . மின்னல் வேகத்தில் 
நாடெங்கும் சுற்றுப் பிரயாணம் செய்துகொண்டிருந்த காந்தி 
யடிகள் 1921 பிப்ரவரி 8 தேதி கோரக்பூர் வழியாகச் சென்றார் . 
நகரத்தில் ஓர் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினார் . 
பிப்ரவரி 15 தேதி பிரேம்சந்த் தமது வேலையை ராஜினாமா செய்து 
விட்டார் . அவர் இந்த முடிவிற்குவர , சிவராணி தேவி மிகவும் 
ஒத்துழைத்தார் . 

வேலையை விட்டுவிடுங்கள் . அரசாங்கத்தின் போக்கு சகிக்க 
முடியாமல் இருக்கிறது என்றார் சிவராணி தேவி . 

வழக்கம்போல் மனம்விட்டு உரக்க நகைத்த பிரேம்சந்த் 
" முடிவிற்கு வரும்முன் நன்றாகச் சிந்தனை செய் என்றார் . 

“ இது , நல்லதென்ற முடிவிற்கு நான் வந்துள்ளேன் . இப் 
பொழுது நீங்கள் நிம்மதியாக , சந்தோஷமாக இருக்கிறீர்கள் . 
அதுவே எனக்குப் போதும் , காடு , மேடுகளிலிருந்தால்கூட நான் 
சந்தோஷமாக இருப்பேன் , இனி அதிர்ஷ்டம் நம் பக்கம் இருக்கு 
மென நான் நம்புகிறேன் என்று பதிலளித்தார் சிவராணி தேவி . 

பிப்ரவரி 16 தேதி பிரேம்சந்த் அரசாங்கப் பணியின் பொறுப்பு 
களிலிருந்து விடுதலை பெற்றார் . 

அன்றே , 

தாமிருந்து வந்த 
அரசாங்க விடுதியைக் காலி செய்துவிட்டு நண்பரொருவரின் 
இல்லத்திற்குச் சென்றுவிட்டார் . ஓர் அச்சகம் , பத்திரிகை , 
இப்படி 

அவர் மனதில் ஏதேதோ எண்ணற்ற திட்டங்கள் 


33 


உருவாகிக் கொண்டிருந்தன . ஆனால் இவற்றிற்கெல்லாம் பணம் 
தேவைப்பட்டது . சிறியதொரு நூற்பாலை துவங்கினார் . ஆனால் 
இதுவும் போதிய அளவு திருப்திகரமாக இருக்கவில்லை . 1921 
மார்ச்சு 18 ஆம் தேதி பிரேம்சந்த் கோரக்பூரை விட்டு வாரணா 
சிக்குப் புறப்பட்டார் . 
முதலில் லாமாகியில் 

லாமாகியில் சிறிது காலம் தங்கினார் ; எழுதினார் ; 
காந்தீயக் கருத்துக்களைப் பரப்பினார் . ஆயினும் அவர் மனம் 
நிம்மதியற்றிருந்தது . வீட்டில் மனைவிக்கும் மாற்றாந் தாய்க்கும் 
நடந்துகொண்டிருந்த பூசல்கள் அவரது நிம்மதியைக் குலைத்தன . 
ஜூனில் அவர் கான் பூருக்குப் புறப்பட்டுச் சென்றார் . இங்கு ஓர் 
மார்வாரிப் பள்ளியில் தலைமையாசிரியராக நியமனம் 

நியமனம் செய்யப் 
பட்டார் . இங்கு நாட்டின் அரசியல் சூறாவளியில் தம்மை முழுமை 
யாக ஈடுபடுத்திக்கொண்ட பிரேம்சந்த் சந்தோஷமாகத்தான் 
இருந்திருக்கவேண்டும் . ஆனால் அவரது வேலையில் இடைவிடாது 
குறுக்கிட்ட பள்ளி நிர்வாகியுடன் ஒத்துப்போவது அவருக்குச் 
சிரமமாக இருந்தது , முடிவில் 1922 பிப்ரவரி 22 ஆம் தேதி தமது 
வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அவர் வாரணாசி திரும்பினார் . 

வாரணாசியில் ஞான மண்டலில் பணிபுரிந்த அவர் மரியா தா 
வெளிவர உதவி புரிந்தார் . ஆஜ் பத்திரிகையில் எழுதினார் . 
பின்னர் காசிவித்தியா பீடத்தினர் 

நடத்திய 

பள்ளியின் 
பொறுப்பை ஏற்றார் . லாமாகியில் இருந்த வீட்டை , தமது எழுத்து 
வேலைக்கு வசதியாக இருக்கும்படி , மீண்டும் புதுப்பித்தார் . 
வாரணாசியில் சொந்த அச்சகம் ஒன்றை நிறுவ திட்டமிடலானார் . 
அச்சகத்திற்கு சரஸ்வதி பிரஸ் என்ற பெயர் சூட்டப்பட்டது . 
அவருக்கு ‘ பிரேம்சந்த் என்ற புனை பெயரை அளித்த நண்பர் 
நிகம்தான் அச்சகத்திற்கு இப்பெயரையும் கூறியிருந்தார் . கடைசி 
நிமிடம் வரை , இவ்வச்சகம் பிரேம் சந்திற்குத் தீராத தலைவேதனை 
யாக இருந்து வந்தது . அவர் தாம் ஈட்டிய பொருளின் பெரும் 
பகுதியை , விலைமதிப்பற்ற தமது அருமையான உழைப்பை , இதில் 
செலவிட்டும் நிம்மதியைக் காண இயலவில்லை .. பல ஆண்டு 
களுக்குப் பின்னர் அவர் எழுதினார் - இந்த அச்சகம்தான் எல்லா 
விதத் துன்பங்களுக்கும் மூலகாரணம் . எந்த அவவேளையில் 
இதற்கு அஸ்திவாரம் போடப்பட்டதோ கடவுளுக்குத்தான் 
தெரியும் ! பத்தாயிரம் ரூபாய் , பதினொரு வருட உழைப்பு , 
இதய வேதனை , யாவுமே வீணாகிவிட்டது . இந்த அச்சகத்தின் 
காரணமாய் எண்ணற்ற நண்பர்களின் அதிருப்தியை 
சம்பாதித்துக் கொண்டேன் . பலருக்குக் கொடுத்த 

கொடுத்த வாக்கை 
நிறைவேற்ற முடியாமல் தவறி இருக்கிறேன் . படிப்பதற்கும் , 
எழுதுவதற்கும் , பயன்படுத்திக் கொண்டிருக்க வேண்டிய எனது 


நான் 


34 


அருமையான நேரத்தை , புரூப் திருத்துவதில் வீணாக்கியிருக் 
கிறேன் . என் வாழ்வில் இது தான் மிகப்பெரிய , மாபெரும் தவறு . 


8 


பிரேம்சந்த் எழுதுவதில் 

முழுமூச்சுடன் இறங்கினார் . 
" சங்கிராம் , கர்பலா ஆகிய இரு நாடகங்களையும் , ஏராளமான 
சிறு கதைகளையும் எழுதினார் . மற்றும் தமது துணிகரமான 
முயற்சியான கர்மபூமி என்னும் நாவலை எழுதுவதில் ஆர்வத் 
துடன் ஈடுபட்டார் . சங்கிராம் தேசீயப் போராட்டத்தை நிலைக் 
களனாய்க் கொண்டது , ‘ கர்பலா நாட்டைப் பிளவுபடுத்தும் 
வகுப்புக் கலவரங்களின் கொடுமையைப் பகைப்புலனாகக் கொண் 
டிருந்தது . வகுப்பு ஒற்றுமை ஏற்பட வேண்டுமென விழைந்த 
பிரேம்சந்த் தமது எழுத்துக்கள் மூலம் இக் கருத்தை வலியுறுத் 
தினார் ; தம்மாலியன்றமட்டும் பாடுபட்டார் . வகுப்புவாதம் என்பது 
ஓர் பயங்கரமான தொற்றுநோய் ; வெகு விரைவிலேயே பரவி , 
அது படு நாசத்தை விளைத்துவிடுகிறது . 

நிகமிற்கு எழுதியுள்ள கடிதங்களில் பிரேம்சந்த் அரசியல் 
பற்றி தமது கருத்துகளைத் தெளிவாக எடுத்துக் கூறியுள்ளார் . 
1923 ஆம் ஆண்டு பிப்ரவரி 17 ஆம் தேதி எழுதியுள்ள கடிதத்தில் 
அவர் குறிப்பிடுகிறார் நான் எந்தக் கட்சியைச் சேர்ந்தவன் எனக் 
கேட்டிருக்கிறீர்கன் . நான் எக் கட்சியிலும் சேர்ந்தவனல்ல . 
ஏனென்றால் இவ்விரண்டு கட்சிகளுமே நடைமுறையில் எதையும் 
சாதிக்க , செயலில் இறங்கவில்லை . ஆனால் , நான் , சாதாரணக் 
குடிமகனுக்கும் அரசியல் அறிவைப் புகட்டுவதைத் தனது வேலைத் 
திட்டங்களில் ஒன்றாக ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் இயங்கப் 
போகும் ஒரு கட்சியைச் சார்ந்தவன் என்று எழுதியுள்ளார் . 

இதற்கு முன் நிகமிற்கு எழுதியுள்ள ஒரு கடிதத்தில் - நான் 
போல்ஷ்விக் கொள்கைகளைக் கிட்டத்தட்ட ஏற்றுக் கொண்டு 
விட்டேன் எனக் குறிப்பிட்டுள்ளார் . நாட்டின் விடு தலையை 
நாடி நின்ற பிரேம்சந்த் நாட்டின் இருபெரும் சமுதாயங்களிடையே 
ஒற்றுமையை , ஒருமைப்பாட்டு உணர்வைக் காண விழைந்தார் . 
ஏழ்மையில் உழலும் , மக்களின் பொருளாதார நிலை உயர்ந்து , 
தங்கள் துன்பங்கள் வேதனைகளிலிருந்து அவர்கள் விடுபட 
வேண்டுமென அவர் ஆசைப்பட்டார் . 

1922 அக்டோபர் முதல் தேதி மாபெரும் நாவலான ரங்க 
பூமியை அவர் எழுதத் துவங்கினார் . 1924 ஏப்ரல் முதல் தேதி 
இதை உருதுவில் எழுதும் பணி முடிந்துவிட்டது . சேவாசதன் , 


35 


பிரேமா சிரமம் போலவே இந் நாவலின் இந்திப் பதிப்புதான் 
முதலில் வெளியாகியது . உருதுவில் அவரது படைப்புகள் மிக 
மெதுவாக வெளிவரலாயின . இந்தியின்பால் அவரது கவனம் 
இப்பொழுது திரும்பத் தொடங்கி இருந்தது . 

லட்சுமணபுரியைச் சேர்ந்த கங்கா புத்தகமாலா வெளி 
யீட்டார் , ரங்கபூமியை வெளியிட்டனர் . பிரசுரகர்த்தர் களிட 
மிருந்து பிரேம்சந்த் 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டார் . அச் 
சமயம் அச்சகத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடியான நிலையைத் 
தவிர்க்க இத் தொகை பெரிதும் உதவியது . அச்சகத்திலிருந்து 
அவர் ஊட்டம் பெறுவதற்கு மாறாக அதற்கு அவர் அவ்வப்போது 
இரைபோட்டுக் கொண்டிருக்க நேரிட்டது . கங்கா புத்தகமாலா 
வெளியீட்டின் நிர்வாகியான துலாரே லால் பார்க்கவா , இலக்கிய 
ஆலோசகரொருவரைத் தேடிக் கொண்டிருந்தார் . நூறு ரூபாய் 
மாதச் சம்பளத்தில் , பிரேம்சந்த் இவ்வேலையை ஏற்றார் . 

ரங்கபூமியின் கதா நாயகனாகிய சூர்தாஸ் இந்திய நாவல் 
களின் வரலாற்றிலே இடம் பெறத்தக்க ஓர் இணையற்ற உன்னத 
மான பாத்திர படைப்பு . சூர்தாஸ் ஓர் அந்தகன் ; வண்டிகள் , 
கார்களுக்குப் பின்னால் ஒரு தம்பிடிக்காக இறைஞ்சியோடுபவன் . 
யாசிப்பதையே தொழிலாகக் கொண்ட இவனை , அதீதமான 
சுயா பிமானமும் , பரந்த உள்ளமும் , இரக்க உணர்வும் கொண்ட 
வனாய் பொது உரிமைகளுக்காகப் போராடும் இயல்புடையவனாக 
ஆசிரியர் சித்திரித்திருக்கிறார் , வழிவழியாக வந்துகொண்டிருக்கும் 
இந்திய யாசகத் தொழிலுடன் அவன் , காந்தியடிகளின் ஒரு சில 
தன்மைகளைத் தன்னகத்தே கொண்டுள்ளான் . லாமாகியிலிருந்த 
சமயம் ஓர் அந்தகப் பிச்சைக்காரனை ஆசிரியர் கண்டிருக்கிறார் . 
தெருவில் செல்லும் பாதசாரிகள் , வண்டிகளைத் தொடர்ந்து அவன் 
யாசிப்பதுண்டு . கோரக்பூரிலிருந்த சமயத்தில் பார்வை இழந்த 
பாடகச் சிறுவன் ஒருவனை அவர் அறிவார் , அரசாங்க ஊழியத் 
தைத் துறத்தபின் மாலை வேளைகளில் அச் சிறுவனைப் பாடச் 
சொல்லிக் கேட்டுக்கொண்டிருப்பது வழக்கம் . பார்வையையிழந்த 
இந்த யாசகனை மனதில் கருவாகக் கொண்டு பிரேம்சந்த் தமது 
செறிந்த கற்பனை வளத்தினால் உருவாக்கியுள்ள இவ்வற்புதமான 
பாத்திரம் புதிய இந்தியா வின் வரலாற்றிலே அழியா இடம் 
பெற்றுள்ள காந்தியடிகளை நினைவூட்டும்படியாக அமைந்துள்ளது . 

ரங்கபூமி ஆழ்ந்த வண்ணங்கள் மிளிரும் , பல்வேறு வண்ணக் 
கலவைகளின் 

இழைகளால் நெய்யப்பட்டிருக்கிறது . இதில் 
மையமாக ஊடுருவிச் செல்லும் இழை , வறுமையும் துன்பமும் 
நிறைந்த கிராமியச் சமுதாயத்தைப் பற்றியதாகும் . கிராமத்தின் 
மேய்ச்சல் நிலத்தில் , ஜான் சேவக என்னும் கிருத்துவர் , சிகரெட் 
தொழிற்சாலையொன்றை ஏற்படுத்த விரும்புகிறார் . இந் நாவலில் 


36 


முரண் 


பல்வேறு வகையான பாத்திரங்கள் வருகின்றனர் . 

. 
பாடுகள் மலிந்த பணக்காரர்கள் , அவர்களது பேராசை , அவர் 
களது மகத்தான கனவுகள் , புகழாசைகளைக் காட்டுகிறார் . சமஸ் 
தானங்கள் , அதன் அதிபதிகளான இளவரசர்கள் , அங்குள்ள 
அடக்குமுறை இதைத்தவிர பல்வேறு சம்பவங்கள் சித்திரிக்கப் 
படுகின்றன . சம்பவங்கள் நிகழ்வது மிக 

மிக துரிதமாக , நாடக 
பாணியில் செல்கிறது . கம்பீரமாக மெல்ல மெல்ல அசைந்து , 
இரு கரைகளையும் தொட்டுக் கொண்டோடிவரும் அமைதியான 
ஆற்றொழுக்கல்ல இது ; அடித்துப் புரட்டிக் கொண்டு , மலை 
முகட்டிலிருந்து பெருகிவரும் காட்டாறு போன்றது . 

உறுதியான கட்டுக்கோப்பற்ற இந் நாவல் , அவர் சிறுவயதில் 
படித்திருந்த சாகச இலக்கியங்களின் பாதிப்பையும் , அதன் 
விளைவாக எழுந்துள்ள மனவோட்டங்களையும் , தாங்கி நிற்கிறது . 
ஜான் சேவக் , சூர் தாஸிற்குச் சொந்தமான ஒரு துண்டு நிலத்தை 
மிகக் குறைந்த விலைக்கு வாங்குகிறார் . பாண்டே புரில் தொழிற் 
சாலை அமைக்கப்படுகிறது . தொழிற்சாலை ஏற்பட்டவுடன் அதைத் 
தொடர்ந்து , அதன் பலனாக விளையும் தீமைகள் பலவும் கிராமத் 
திற்கு வருகின்றன . சூதாட்டம் , குடி , கட்சிப்பூசல் , ஆபாசம் , 
போக்கிரிகள் எனப் பலவும் தலையெடுக்கின்றன . கிராமத்துப் 
பெண்கள் வெளியார்களால் பலவந்தப்படுத்தப்படுகின்றனர் . 
தொழிற்சாலையில் வேலை செய்பவர்களுக்கு இடம் தரவேண்டி , 
கிராமவாசிகள் தங்கள் , தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப் 
படுகின்றனர் . நகரத்திற்குச் செல்லும் சூர்தாஸ் , சமுதாயத்தின் 
ஆன்மாவைத் தட்டியெழுப்புகிறான் . தனக்கும் , கிராமத்திற்கும் 
இழைக்கப்பட்டுள்ள அநீதியை எடுத்துக் கூறுகிறான் . அவனது 
அறைகூவல் கொடுமையாளர்களை , அடக்கு முறையாளர்களை , 
எதிர்த்து நிற்கும் உணர்வைத் தூண்டுகிறது . முடிவில் தன் 
குடிசையில் மூண்ட தீயில் சூர் தாஸ் உயிர் துறக்கிறான் . 

சோபி , வினயனின் காதல் இந் நாவலில் இனியதொரு 
ஊற்றாகச் சுரக்கிறது . தீமைகளையும் , அநீதிகளையும் எதிர்த்துப் 
போராடிய வண்ணம் அவள் , அவனை நெடுந்தூரம் தொடர்ந்து 
செல்லுகிறாள் . அவர்களது காதல் எத்தனையோ சோதனைகளுக் 
குள்ளாகிறது . இருப்பினும் முடிவில் அது வெற்றிபெறுகிறது . 

பிரேம்சந்த் பின்னோக்கிச் சென்று , நாகரிக வாடை படாத 
பழங்காலச் சமுதாயங்களை , ஓர் உயர்ந்த ஆதர் சமாக இதில் 
காண்கின்றார் . தொழிலதிபர்கள் , நிலவுடமையாளர்கள் , இருவ 
ருடைய நியாயமற்ற செய்கைகளை 

அவர் 

கண்டிக்கின்றார் . 
இரண்டையுமே 

ஆதரிக்கவில்லை . சோஷலிசத்தில் , 
அதாவது சமுதாயச் செல்வத்திற்கு மக்கள் உரிமையாளர்களாக 
மாறும் நிலையில் , தொழில்மயமாவதினால் ஏற்படும் தீமைகளைக் 


அவர் 


37 


களைந்தெறிய முடியுமென்றோ , யந்திரங்களை இயக்குந் திறன் 
பெற்ற மனிதனால் மனித குலத்தின் வேதனைகளைக் களைந்தெரிய 
முடியுமென்றோ அவர் உணரவில்லை . 

சமுதாய அநீதியை எதிர்த்து எழுப்பப்படும் அறைகூவல்தான் 
இந் நாவலின் பலம் . தனிப்பட்ட கிளர்ச்சியாளனான சூர்தாஸ் , 
அன்றைய கொடுமைகள் , அநீதிகள் , தவறுகளுக்கு எதிராக , 
மக்களின் ஆன்மாவைத் தட்டியெழுப்புகிறான் . அடக்கியொடுக்கிய 
கொடுமையாளர்கள் , மக்களின் எழுச்சிக்கு முன் நடு நடுங்கிப் 
போகிறார்கள் . இதைப்போலவே , சோபியும் விஜயனும் நாட்டில் 
இதுவரை அடங்கிக்கிடந்த பகுதியான ராஜஸ்தானுக்குச் சென்று , 
அங்கு அடக்கியொடுக்கப்பட்டிருந்த மக்களிடையே புதியதோர் 
விழிப்பை ஏற்படுத்துகின்றனர் . இந்தியாவின் விரிவான ஜீவ 
னுள்ள சித்திரத்தை இந் நாவலில் , ஆசிரியர் தீட்டியுள்ளார் . 
கதை அம்சத்தின் விரிவான களத்தில் வாழ்வின் , சமூகத்தின் 
பல்வேறு பகுதிகள் , பலதரப்பட்ட மனிதர்கள் நடமாடுகின்றனர் . 
நினைவில் அழியாமல் நிற்கக்கூடிய பல பாத்திரங்கள் இதில் 
வருகின்றனர் . நாடெங்கிலிருந்தும் இந் நாவலுக்குப் பாராட்டு 
தல்கள் வந்து குவிந்தன . வாசகர்கள் பிரேம்சந்திற்கு நாவல் 
மன்னன் ( உபன்யாஸ் சாம்ராட் ) என்ற பட்டத்தை மனமுவந்து 
அளித்தனர் . 

நீண்ட உபதேசங்கள் , ஒழுக்கம் பற்றிய உரைகள் இந் 
நாவலில் இடம்பெற்றுள்ளன . ஜான் சேவக் , அவரது மனைவி , 
ஈசவர் சேவக் - ஆகியவர்களைக் கொண்ட கிருத்துவச் சமூகத்தைப் 
பற்றிய சித்திரம் முரண்பாடானது . துணிகரமாகச் செயலாற்றிய 
வினயனும் , சோபியும் ஓடும் ரெயிலில் எதிர்பாராது சந்திக் 
கின்றனர் . தற்செயலாக நிகழ்ந்ததாக இச் சம்பவம் காட்டப் 
பட்டாலும் , இயற்கையாக அமையவில்லை .. கிளார்க் சுற்றித் 
திரிந்த இடங்களுக்கெல்லாம் சோபியாவால் எவ்வாறு உடன் செல்ல 
முடிந்தது என்பது தெளிவாகவே இல்லை . இப்படி ஓரிரண்டு 
குறைகளைத் தவிர ரங்கபூமி இந்தி இலக்கியத்தில் ஒரு சகாப் 
தத்தின் மகத்தான படைப்பாகும் . கிராமவாழ்க்கை , 

நகர 
வாழ்க்கை , இரண்டையும் ஜீவன் ததும்ப பிரதிபலிக்கும் இந் 
நாவல் தன் விரிவான கதைக்களத்தில் ஆசிரியரின் செறிந்த 
கற்பனையின் உயிர் துடிப்பைக் கொண்டுள்ளது . லக்னோவில் 
வாழ்ந்திருந்த காலத்தில் பிரேம்சந்த் ஏழேகால் சேர் கோதுமை 
சவா சேர் கேஹூ சதுரங்க ஆட்டக்கரரர்கள் ( சத்ரஞ் கே 
கிலாடி ) போன்ற அருமையான கதைகளை எழுதினார் . 
லாமா கியில் இருந்தபொழுது எழுதத் துவங்கியிருந்த நாவலான . 
காய கல்பம் இங்குதான் எழுதி முடிக்கப்பட்டது . 1924 ஏப்ரல் 
10 தேதி பிரேம்சந்த் இதை எழுதவாரம்பித்தார் . முதல் பகுதி , 


பல 


38 


ஆறு , ஏழு மாதங்களுக்குள் முடிந்துவிட்டது . 1924 நவம்பர் 12 
தேதி , இதன் இரண்டாம் பகுதியை எழுதத் துவங்கினார் . 1926 இல் 
ஆசிரியரின் சொந்த அச்சகத்திலிருந்து இது வெளியாகியது . 

காய கல்பம் மறு உலகத்தைப் பற்றிய விஷயங்களைக் 
கொண்டதாக இருக்கிறது . ரைடர் ஹோகார்ட்டின் ஷி ( அவள் ) 
என்ற நாவலில் வருவது போல இதன் கதாபாத்திரங்களான 
ராஜகுமார் , ராணி தேவப்பிரியா இருவரும் இப் பிறவியிலும் ஒன்று 
சேருகின்றனர் . ராஜ்குமார் மலைப்பிராந்தியங்களில் வாழ்கின்றான் ; 
யோகம் பயில்கின்றான் . அவனது இச்சைப்படி , வானத்தில் 
ஏறவும் இறங்கவும் கூடிய விமானங்களைக் கண்டுபிடிக்கிறான் . 
இதுபோன்ற கற்பனைகள் , மிக்கத் தீவிரத்துடன் பிரேம்சந்த் 
எழுதிக்கொண்டிருந்த சமூக நாவல்களைத் தகர்த்துவிட்டிருக்கக் 
கூடும் . ஆனால் இத்தகைய போக்குகள் அவரது எழுத்தில் 
அதிகம் காணப்படவில்லை . இரண்டொரு இடங்களில் துணுக்கு 
களாகத்தான் காயகல்பத்தில் இடம் பெற்றுள்ளன . மனித 
இயல்பு , சமூகப் போக்கு பற்றித் தீவிரமாகச் சிந்திக்க முற்படுபவர் 
களின் 

கவனத்தைக் கவர இதில் போதிய விஷயமுள்ளது . 
ஆக்ராவில் வகுப்புக் கலவரம் திடீரென மூண்டு விடுகிறது . 
காந்தீய முறைகளைக் கையாண்டு சக்ரதர் மீண்டும் அமைதியை 
நிலைநாட்டுகின்றான் . கிராமப்பகுதிகளில் நிலவுடமையாளர்களின் 
அடக்குமுறை அளவு கடந்துவிடுகிறது . ஒடுக்கப்பட்ட மக்கள் 
பீறிட்டெழுந்து புரட்சிக்கொடி உயர்த்துகின்றனர் . இப்படி 
பல்வேறு சம்பவங்கள் பின்னிப் பிணைந்திருக்கும் மனித வாழ்வின் 
சுவாரஸ்யமான கதை , முன்ஷி வஜரதர் , அவரது குடும்பத் 
தினரைச் சுற்றிப் படர்ந்து நிற்கிறது . தந்தை பிரபுக்களின் தர்பாரி 
லிருந்தவர் . முகஸ்துதி செய்து , குற்றேவல் புரிந்து , தம் வாழ்வை 
உயர்த்திக்கொண்டவர் . மகன் பொதுமக்களின் கவனத்தைக் 
கவரும் கிளர்ச்சிக்காரனாக வளர்ந்து , பின்னர் வாழ்க்கையைத் 
துறந்துவிடுகிறான் . அவன் ஒரு அனாதைப் பெண்ணை மணக் 
கின்றான் . பின்னால் அவள் ஓர் செல்வந்தர் வீட்டுப் பெண் எனத் 
தெரிகின்றது . சக்ரதரின் மகன் சங்கதர் தன் தந்தையின் 
வார்ப்பாக உருவாக்கப்படுகிறான் . 

நாவலில் நமது சிந்தனையை கிளறிவிடுவது , நம்மைத் தீவிர 
மாகச் சிந்திக்கத் தூண்டிவிடுவது - இந்த உலகில் எது நியாயம் ? 
- என்ற பிரச்சனை தான் . சுய நலமும் , பொறாமையும் , அநீதியும் 
நிறைந்த இந்க உலகத்தை கடவுள் ஏன் படைத்தார் ? எல்லா 
மனிதர்களும் , மனித குலம் முழுமையும் , சமூகமும் , அமைதியாக , 
ஆனந்தமாக வாழக் கூடியதொரு உலகத்தைப் படைப்பது 
சாத்தியமில்லையா ? ஒருவன் சுகபோ கத்தில் புரள்வதும் , 
மற்றொருவன் அதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விரட்டப்படுவதும் ஓர் 


39 


நாடு மற்றொன்றைச் சுரண்டி , அதன் ரத்தத்தை உறிஞ்சித் 
தனது ஆதிக்கத்தை அதன் மீது நிலை நாட்டுவதும் , மற்றொன்று 
அடங்கி , ஒடுங்கி , நசுக்கப்பட்டு , பட்டினி கிடப்பதும் என்ன 
நியாயம் ? இத்தகைய அநீதிகள் நிரம்பிய உலகம் கடவுளால் 
படைக்கப்பட்டதாக இருக்க முடியாது ! ... இப்படிப்பட்ட , பல 
அரிய கருத்துகளை இந் நாவலில் பல இடங்களில் காணலாம் . 

இச் சமயத்தில் தான் தம்மிடம் வேலை பார்க்க வரும்படி 
ஆள்வார் மகாராஜா விடமிருந்து அழைப்பு வந்தது . மாதம் 400 
ரூபாய் சம்பளம் . கார் , பங்களா , எல்லாமிருந்தும் பிரேம்சந்த் இந்த 
அழைப்பை மறுத்துவிட்டார் . 

நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் பிரேம்சந்தின் புகழும் , 
பெருமையும் , சிலருக்கு எரிச்சலையும் , தலைவலியையும் தந்தது . 
அவர்களில் ஒருவரான ஸ்ரீ அபத் உபாத்தியாயா என்பவர் , 
பிரேம்சந்த் இலக்கிய மாரீசம் செய்வதாகக் குற்றம் சாட்டி , சுமார் 
6 மாதகாலம் இதைப்பற்றி எழுதினார் . அவர் இதற்காக விரிவான 
முறையில் ஆராய்ச்சி நடத்தி , என்னென்ன நூல்களிலிருந்து , 
எந்தெந்த பாத்திரங்கள் எடுத்தாளப்பட்டிருக்கின்றன என்பதற்கு 
அகரவரிசைப் 

பட்டியலே தயாரித்துவிட்டார் . மற்றொருவர் : 
பிரேம்சந்த் வெறுப்பையும் துவேஷத்தையும் பிரசாரம் செய்பவர் 
என விமர்சித்தார் . 

பேனா, தியாகம் , வாள் ( கலம் , தியாக் அவுர் தல்வார் ) 
என்ற தலைப்பில் கட்டுரைத் தொகு தியொன்றை பிரேம்சந்த் , 
சரஸ்வதி அச்சகத்தின் மூலம் வெளியிட்டார் . தங்களது ஒப்பற்ற 
தியாகம் , வீரம் , பேனா வன்மையினால் அழியாப் புகழ்பெற்ற 
மாந்தர்களைப் பற்றிச் சுருக்கமான வாழ்க்கை வரலாறுகள் இதில் 
இடம்பெற்றிருந்தன . ராணா பிரதாப் , கரிபால்டி , கோகலே , 
அக்பர் , விவேகானந்தர் , ராஜா மான் சிங் , ராஜா தோடர்மல் 
போன்ற பலரும் இவ்வரிசையில் இடம் பெற்றனர் . 

பெண்களின் நலத்திற்காக நடத்தப்பட்ட சாந்த் பத்திரி 
கையின் விசேஷ சிறுகதை மலரொன்றை பிரேம்சந்த் தயா 
ரித்தார் . சாந்த் பிரசுரகர்த்தர்கள் ‘ பிரேம பிரபோத் என்ற 
தலைப்பில் அவரது சிறுகதைத் தொகுதியொன்றை வெளியிட்டனர் . 
சரஸ்வதி அச்சகம் நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருந்ததால் பிரேம் 
சந்த் மீண்டும் வேலை தேடவாரம்பித்தார் . மாதுரி பத்திரிகையின் 
ஆசிரியராக மாதம் 200 ரூபாய் சம்பளத்தில் லக்னோ சென்றார் . 

பிரேம்சந்தின் புதிய நாவலான நிர்மலா 1925 நவம்பரி 
லிருந்து 1926 நவம்பர் வரை சாந்த் பத்திரிகையில் தொடர்ச்சி 
யாக வெளிவந்தது . அவரது மற்ற நாவல்களுடன் ஒத்திட்டுப் 
பார்க்கும்போது இது மிகச் சிறிய நாவல் , இந்தியப் பெண் 
குலத்தின் வாழ்க்கையை விஷமாக்கிவரும் , வரதட்சணைப் பழக்கம் 


40 


தான் இக் கதையின் கருப்பொருள் . நிர்மலாவின் தந்தை இறப்ப 
தால் அவள் தாரமிழந்த நடுத்தர வயதுடைய ஒருவனை மணக்க 
நேரிடுகிறது . தந்தை உயிருடன் இருந்தபொழுது அவளுக்கென 
நிச்சயிக்கப்பட்டிருந்த இளைஞன் பெருந் தொகை வரதட்சனை 
எதிர்பார்த்ததால் வேறு இடத்தில் விவாகம் செய்துகொள்கிறான் . 
சமூகத்தில் நிலவிவரும் இக் கொடிய பழக்கத்தின் தீமைகளை 
அப்பட்டமாகக் காட்டுவது தான் இந் நாவலின் நோக்கம் . பெரும் 
பாலும் பெண்கள் சந்தாதாரர்களாக இருந்த சாந்த் பத்திரி 
கையின் வாசகர்களிடையே இந் நாவல் மிகவும் பிரபலமடைந்தது . 
இந் நாவல் முடிந்ததும் பிரேம்சந்த் சாந்த் பத்திரிகையில் 
தொடர்ந்து இன்னொரு குறு நாவலை எழுதினார் . இதன் பெயர் 
பிரதிக்ஞை . இது முன்னரே எழுதிவைத்திருந்த பிரேமா 
என்னும் நாவலின் திருத்தி அமைக்கப்பட்ட பதிப்பாகும் . 1927 
ஜனவரியிலிருந்து நவம்பர் வரை இது தொடராக வெளியாயிற்று . 

1928 ஜனவரியில் பிரேம்சந்த் மாதுரியில் ஓர் சிறுகதை 
எழுதினார் . இது ஓர் ஹாஸ்யச் சித்திரம் . இதன் தலைப்பு மோடே 
ராம் சாஸ்திரி . ( குண்டு ராம் சாஸ்திரி ) . 

சாஸ் திரி ) . லக்னோவிலிருந்த 
பிரசித்திபெற்ற நாட்டு வைத்தியரொருவர் இது தம்மைப் பரிகசித்து 
எழுதப்பட்டதாக எண்ணினார் . மாதுரியின் ஆசிரியர் , பதிப் 
பாளர் , வெளியீட்டார் மூவரின் மீதும் மான நஷ்ட வழக்குத் 
தொடுத்தார் . இந்த கேலிச் சித்திரம் எந்தத் தனிமனிதரையும் 
குறிப்பிட்டு எழுதப்படவில்லை . வைதீகப்பற்று மிகுந்த பிற்போக் 
காளர்களான ‘ வைத்தியா களைப் பற்றிப் பொதுப்படையாக 
எழுதப்பட்டுள்ளது என்பதை 

ஆசிரியர் எடுத்துக் கூறினார் . 
‘ மாதுரி , நவால் கிஷோர் பிரஸ் இரண்டிலிருந்தும் அச்சமயம் 
வேலைநீக்கம் செய்யப்பட்டிருந்த சிலர் , இதைப் பெரும் போராக 
மாற்றிவிட விரும்பியும் , இவ்வழக்கு விரைவில் முடிந்துவிட்டது . 

பிரேம்சந்தின் மகனான அமிருத ராய் தன் தந்தையைப் 
பற்றிய பேனா வீரன் ( கலம் கா சிபா ஹி ) என்ற வரலாற்று 
நூலுக்காகக் குறிப்புகளைத் திரட்டும் போது , அதிர்ஷ்டவசமாக 
நாட்குறிப்பு ( டைரி ) ஒன்று கிடைத்தது . இதிலுள்ள சில குறிப்பு 
களிலிருந்து , லட்சுமணபுரியில் பிரேம்சந்தின் அன்றாட வேலை 
களைப் பற்றிக் கொஞ்சம் தெரியவருகிறது : 
பிப்ரவரி : 

11 ஆம் தேதி : வீட்டுக் கணிதம் என்ற நூலின் 
கையெழுத்துப் பிரதியைப் படித்து அதைப் பற்றிய என் கருத் 
துக்களை எழுதினேன் . மான்யூல் கிராமர் ’ க்கு விளம்பரம் ஒன்று 
எழுதினேன் . 

மாதுரியின் , வரும் இதழ்களுக்கானத் திட்டம் தயாரித்தேன் . 

சரே கோஹசாரி லிருந்து இரண்டு பக்கம் மொழி 
பெயர்த்தேன் . 


41 


கதா 


பிப்ரவரி 12 ஆம் தேதி : ஞாயிற்றுக்கிழமை . 

பிப்ரவரி 13 ஆம் தேதி : சுமார் மூன்று பக்கம் மொழிபெயர்த் 
தேன் . பீஜக் கிற்காக விசார் தாஸிற்கு ஒரு கடிதம் எழுதினேன் , 
புத்தக இலாக்காவிற்காக சில விளம்பரங்களை அழகுபடுத்திக் 
கொடுத்தேன் . மலரிலே முள்’ளில் சில பக்கங்களைத் திருப்பிப் 
படித்துப் பார்த்தேன் . ‘ பாரத் 

கௌமுதி க்காக சில 
பிளாக்குகளை இலாக்காவிற்கு அனுப்பினேன் . 

சரே கோஹ்சாரி லிருந்து இரண்டு பக்கங்கள் மொழி 
பெயர்த்தேன் . 
மேற்கண்ட குறிப்புகளிலிருந்து மாதுரியை 

வெளியிடும் 
பொறுப்பைத் தவிர நவல் கிஷோர் அச்சகத்தின் இதர வேலை 
களையும் , நிறைய கவனித்துவந்தார் , என்பது தெரிகிறது . இச் 
சமயத்தில் பிரேம்சந்துடன் வேலை பார்த்துவந்த மிர்ஜா முகமது 
அஸ்காரி அவரைப் பற்றிப் பின் வருமாறு கூறுகிறார் : 

இங்கிருந்த இரண்டு , மூன்று ஆண்டுகளிலும் , பிரேம்சந்த் 
மிக உற்சாகமாக இருந்தார் . முகம் எப்பொழுதும் பிரகாசமாக 
இருக்கும் . கோபம் வந்து நான் பார்த்ததே இல்லை சில சமயம் 
வேடிக்கையாக உங்களுக்குக் கோபமே வராதா ? வீட்டில் கூட 
பொறுமை இழக்க மாட்டீர்களா ? என்று நான் கேட்பதுண்டு , 
நான் இப்படிக் கேட்டதும் அவர் சிரித்துவிடுவார் . மாதுரியின் 
அலுவலக அறை மேல்மாடியில் இருந்தது . ஆனால் முன் op யும் , 
மாதுரி அலுவலகத்தைச் சேர்ந்த சிலரும் எனக்கு 

அடுத்த 
அறையில் தான் உட்கார்ந்து பேசுவார்கள் ; விவாதிப்பார்கள் , 
அவருடைய நண்பர்கள் , உடனிருந்தவர்கள் யாவரும் அவரது 
நல்ல தன்மை , ஜீவன் ததும்பும் ஹாஸ்ய உணர்வு , வேடிக்கை 
யான சுபாவம் இவற்றைப் பெரிதும் விரும்பினர் . அவர் உரக்கச் 
சிரிப்பார் , சிரிப்பினால் அறையே எதிரொலித்துப் பிரகாச 
மடையும் . ‘ நவதீர் என்ற என்னுடைய புத்தகங்களிலிருந்து 
நான் கதைகளைச் சொல்வது வழக்கம் . ஒரு கதையில் நமா 
ஸிற்குக் குரல் கொடுத்து அழைக்கும் , முவஜ்ஜின் ( பிரார்த் 
தனைக்கு மக்களை அழைப்பவன் ) ஒருவன் உரக்கக் கூவிய பின் 
அங்கிருந்து ஓடிவிடுவான் . இதைக் கண்ணுற்ற ஒருவன் ஏன் 
இப்படிச் செய்கிறாய் 

வினவியதற்கு- எனது அஜான் 
( பிரார்த்தனை அழைப்பு ) எப்படி ஒலிக்கிறது எனக் கேட்க விரும்பு 
கிறேன் . அதற்காகத்தான் ஓடிவந்தேன் என்கிறான் . இக் 
கதையைக் கேட்ட பிரேம்சந்த் விழுந்து விழுந்து சிரித்தார் . 
சிரித்து சிரித்துக் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது . 


என 


42 


9 


என்ற 


சொந்த வாழ்க்கையில் பிரேம்சந்த் பல்வேறு பிரச்சினைகளை 
சமாளிக்க வேண்டியிருந்தது . தம் பெண்ணுக்கு வரன் தேடினார் .. 
பெண் அதிகம் படிக்கவில்லை . பிரேம்சந்தின் மகள் 
விஷயத்தில் மிகுந்த திருப்தி கொண்டிருந்தாலும் , மணமகனின் 
வீட்டைச் சேர்ந்த சில பெரியவர்கள் நாசூக்காக வரதட்சணைப் 
பிரச்சினையை எழுப்பினர் . லாமாகியில் திருமணம் நடைபெற்றது . 
பிரேம்சந்த் கையாடுதல் ( கபன் ) என்ற நாவலை எழுதினார் . 
1931 ஆம் ஆண்டு துவக்கத்தில் சரஸ்வதி அச்சகத்தில் 
வெளியாயிற்று . இந் நாவலின் மையக் கருத்து , பிரேம்சந்த் 
கடுமையாகத் தாக்கிவந்த பெண்களின் நகை ஆசையாகும் . ஓர் 
பெண்ணின் இவ்வாசை , கணவனின் வாழ்வை எவ்விதம் சீர் 
குலைத்துவிடுகிறது என்பதை அவர் இந் நாவலில் காட்டுகிறார் . 
இதற்கு முன் அவர் எழுதிய நாவல்களில் கிருஷ்ணாவும் இதே 
கருத்தைக் கருப்பொருளாகக் கொண்டிருந்தது இக் கருத்தை 
அவரது பல சிறு கதைகளிலும் காணலாம் , சேவாசதனத்தின் 
கதா நாயகியான சுமன் கூட இதே போன்றதொரு பலவீனத்தினால் 
தான் , கண்ணியத்திலிருந்து நழுவி விடுகிறாள் . 

நிகமுக்கு எழுதிய ஓர் கடிதத்தில் - எனது சம்பளம் மற்றும் 
கிடைக்கும் படிகளிலிருந்து என்னால் எதையும் சேமிக்க இயல 
வில்லை . நான் என் மனைவிக்கு ஒரு ஜோடி வளையல் செய்திருக் 
கிறேன் . இது அவளது நெடு நாளைய ஆவா , இதைச் சேமிப்பு , 
வரும்படி என எப்படி விருப்பமோ அப்படி நினைத்துக்கொள் . 
இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலிலிருந்து என்னால் இன்னும் மீள 
முடியவில்லை .... 

பிரேம்சந்த் எழுதியிருக்கிறார் . சேவாச 
தனத்து சுமனின் கணவனும் , கபனின் ஜால்பாவின் கணவனும் 
அநுபவித்ததுபோல் பிரேம்சந்த் தம் வாழ்வின் ஆரம்ப காலத்தில் 
மிக மிகச் சிறிய அளவில் இத்தகைய சிரமங்களை , மனவேதனையை 
அனுபவித்திருக்கக்கூடும் . 

கபனின் கதாநாயகியான ஜால்பா சந்திரஹாரம் வேண்டு 
மென ஆசைப்படுகிறாள் . குறைந்த சம்பளக்காரனான கணவன் , 
அவளிடம் செல்வந்தன் போல் பாவிப்பதால் , அவளை திருப்தி 
செய்ய , சந்திர ஹாரத்திற்காக அலுவலகப் பணத்தைக் கையாட 
நேர்கிறது . இதன்பின் அவன் தலைமறைவாகக் கல்கத்தாவிற்கு 
ஓடிவிடுகிறான் . 

அங்கு காய்கறிக் கடை வைத்திருக்கும் ஒரு 
தம்பதிகள் அவனுக்கு அடைக்கலம் தருகின்றனர் . இங்கு அவன் 


என 


43 


போலீஸ் விரித்த வலையில் வீழ்ந்துவிடுகிறான் . போலீஸ் தாங்கள் 
பொய்யாக ஜோடித்திருந்த கொலை வழக்கொன்றில் அவனை 
அப்ரூவராக அமர்த்திவிடுகின்றனர் . இதற்கிடையில் மனம் 
திருந்திய ஜால்பா கணவனைத் தேடிக் கல்கத்தா வருகிறாள் . 
வருந்தத் தக்க நிலையில் இருந்த கணவனை , அவன் சிக்கியிருந்த 
வலையிலிருந்து மீட்கிறாள் . போலீசார் கையாளும் அக்கிரமமான 
முறைகள் , அவர்கள் புரியும் அட்டூழியங்கள் , மக்களிடையே 
எதிர்ப்புணர்ச்சியைத் தூண்டிவிடுகின்றன . மா பெரும் மக்கள் 
இயக்கத்தின் சக்தியை வாசகன் இந் நாவலில் உணர ஆரம்பிக் 
கின்றான் . மெல்ல எழும் காற்று , வீசி அடித்து , மா பெரும் புயலாய் 
நாட்டிலே வீசுவதைக் காண்கிறோம் . நகைநட்டிற்கும் , வெளிப் 
பகட்டிற்கும் ஆசைப்படும் ஜால்பாவை , பிரேம்சந்தின் பேனா,, 
மக்கள் தலைவியாக உருவாக்கிவிடுகிறது . பிரேம்சந்தின் படைப்பு 
களில் குறைவும் நிறைவும் நிறைந்த மனித இயல்புகளை உயர்த்தி , 
ஏற்றம் தருவதை மீண்டும் மீண்டும் பல இடங்களில் காண்கிறோம் . 

அது பிரேம்சந்தின் நாவல்களின் பொற்காலமாக இருந்தது . 
1931 இன் துவக்கத்தில் கபன் வெளியாயிற்று , 1931 ஏப்ரல் 16 
தேதி கர்ம பூமி என்னும் நாவலை எழுதத் தொடங்கினார் . 
இது 1932 இல் வெளியாகியது . பிரேம்சந்தின் கடிதங்களிலிருந்து 
அப்பொழுது அவரது கடைசி நாவலான கோ தானை 1932 இல் 
எழுதத் திட்டமிட்டிருந்தார் எனத் தெரிகிறது . ஹம்ஸ் 
ஜாகரன் இவ்விரண்டினாலும் ஏற்பட்ட தொந்தரவுகளால் ஜூன் 
1936 இல் தான் இந் நாவல் வெளிவர முடிந்தது . அவர் நோய் 
வாய்ப்பட்டிருந்த சமயத்தில் மங்கள சூத்திரம் என்ற நாவலை 
எழுதிக் கொண்டிருந்தார் . அவரது அகால மரணத்தினால் அது 
அரை குறையாக நின்றுபோய்விட்டது . கபன் , கர்மபூமி , 
கோ தானம்- இம் மூன்றும் எந்த எழுத்தாளனும் பெருமைபடக் 
கூடிய தலைசிறந்த படைப்புகள் . 

புரட்சிகரமான உத்வேகமும் , விருவிருப்பும் கர்மபூமியின் 
சிறப்பாம்சங்கள் . இந் நாவலில் நாட்டின் நிலையைச் சித்தரிக்கிறார் . 
வாழ்வின் எல்லாப் பகுதிகளிலும் முன்னேற்றம் காணப்படுகிறது . 
தடை , கட்டுப்பாடு , எதுவும் இல்லை . நகர்ப்புறம் , நாட்டுப் புறம் , 
மலைப்பிரதேசம் , பள்ளத்தாக்கு ... எங்கும் மக்களிடையே பெரும் 
விழிப்பு ஏற்பட்டுள்ளது . எந்த விதமான அடக்குமுறைகளும் 
இனி அவர்களை அடக்க முடியாது . இது தான் கொதித்தெழுந்த 
இந்தியாவின் நிலை . சைமன் கமிஷன் பகிஷ்கரிக்கப்பட்டுவிட்டது . 
சட்டசபையில் குண்டுகள் வீசப்பட்டன . பகத்சிங் , சந்திரசேகர் 
ஆஜாத் போன்ற இளஞ் சிங்கங்கள் அரங்கிலே தோன்றிவிட்டனர் . 
லாகூர் காங்கிரஸில் , தம் தலைமையுரையிலே நேரு - நான் ஒரு 
குடியரசுவாதி , சமதர்மத்தை நாடுபவன் ”-என்று அறிவித்தார் , 


44 


லாலா 


அன்றைய பதட்டமான சூழ்நிலையை, தேசாவேசத்தை கர்மபூமி 
எதிரொலிப்பது மட்டுமன்றி , கார்க்கியின் அன்னையைப் போல் 
இந் நாவல் மக்களின் கிளர்ச்சியும் , புரட்சியும் எவ்வாறு உரு 
வெடுக்கின்றன என்பதை உணர்த்தும் வரலாறாக விளங்குகிறது . 

அமர்காந்த் , சமர்காந்த் , சக்னா , சுகதா , பதானியன் , முன்னி 
இப்படிப் பல அற்புத பாத்திரங்களை இதில் காணலாம் .. அமர் 
காந்தும் , சமர்காந்தும் - இரு நேருகளை வாசகர்களுக்கு நினை 
வூட்டுகிறார்கள் . முன்னி , பதானியன் , சகீனா , லாலா சமர்காந்த் 
போன்ற பாத்திரங்களில் சம்பவ சூழ்நிலையினால் ஏற்படும் மாற்றத் 
தைக் காண்பிக்கின்றார் . ரத்தமும் , தீயும் சமுதாயத்தைப் புனிதப் 
படுத்துகின்றன . 
அக்காலத்து 

எழுச்சியைப் பிரதிபலிப்பதுபோல் 
சமர்காந்த் வேலை நிறுத்தத்திற்கு அறை கூவி யழைக்கிறார் - 
‘ வேலை நிறுத்தம் செய்யுங்கள் . ஒரு நாள் , இரண்டு நாள் வேலை 
நிறுத்தம் அல்ல . நகர மன்ற அதிகாரிகள் நம் குரலுக்குச் செவி 
சாய்க்குமட்டும் இது நீடிக்கும் . நாம் ஏழைகள் ; புறக்கணிக்கப் 
பட்டவர்கள் ; துன்பத்தில் உழலுபவர்கள் , ஆனால் மேல் மட்டத்தி 
லிருப்பவர்கள் ஆற அமரச் சிந்தித்துப் பார்ப்பார்களேயாயின் 
ஏழைகளாகிய நாம்தான் இவர்கள் உயருவதற்கு வழி செய்திருக் 
கிறோம் . நம்மால் தான் இவர்கள் உயர்ந்தனர் என்பதை உணர் 
வார்கள் . உழைத்து , பாடுபட்டு , உயிரைப் பணயம் வைத்து இம் 
மாடமாளிகைகளைக் கட்டியது யார் ? நூற்பாலைகளிலே நெஞ்சுருகப் 
படுபடுவது ஒவ்வொரு 

விடிந்ததும் 
பாலையும் , வெண்ணெயையும் வீட்டு 

வாசலுக்கே வந்து 
தருபவர்கள் யார் ? இப்மேற்குடி மக்களுக்குப் பாலும் பழமும் , வகை 
வகையான பண்டங்களும் , யார் கொணர்ந்து தருகின்றனர் ? 
குப்பையை அகற்றுவது யார் ? அழுக்கைத் துவைப்பது யார் ? 
கடிதங்களையும் , பத்திரிகைகளையும் யார் கொணர்ந்து தருகின் 
றனர் ? நகரத்தின் ஒரு கால் பகுதி மக்களின் சுகபோகத்திற்காக , 
மிஞ்சிய முக்கால் பகுதி மக்கள் தங்கள் ரத்தம் சுண்ட உழைத்துப் 
பாடுபடுகின்றனர் . 

இம் மகத்தான படைப்பு , ஐந்து அங்கங்கள் கொண்ட 
நாடகம்போல் கண் முன்னே விரிகிறது -1 . நகர வாழ்வு . 2. மலைப் 
பகுதி கிராமவாழ்க்கை . 3. கிளர்ச்சி , 4. மலை நாட்டு மக்கள் . 
5. இயக்கமும் அதன் வெற்றியும் . 

காந்தியுகத்தின் ஆழ்ந்த பாதிப்பின் சுவடுகளை இந் நாவலில் 
நன்கு காண்கிறோம் . அகிம்சை நெறி பலமுறை , பல இடங்களில் 
வலியுறுத்தப்படுகிறது . ஆனால் இதே சமயத்தில் புரட்சிகரமான 
ஓர் ஆவேசமும் , எந்தவித உடன்பாட்டையும் பொறுத்துக் 
கொள்ள முடியாத ஓர் தீவிரமும் உள்ளது . மக்கள் முன்னேற்றப் 


யார் ? 


நாள் 


பொழுது 


45 


பாதையை நோக்கிப் புறப்பட்டுவிட்டனர் . வருங்காலம் அவர்கள் 
கையில் உள்ளது . எச்சக்தியாலும் அவர்களது முன்னேற்றத்தைத் 
தடுக்க முடியாது . இப்படிப் பல முறைகளிலும் சிறந்து விளங்கும் 
இந் நாவல் தான் , அவரது படைப்புகளிலே புரட்சி வேகமும் , 
பண்பட்ட படைப்புத் திறனும் கொண்டதாகும் . சமூக அநீதி 
களுக்கெதிராக எழுப்பப்படும் புரட்சிக் குரல் , கண்டனத்தை 
முழுமையாகக் காட்டுகிறது . 

ஒரு 

விவசாயி 
கதா நாயகனாகச் சித்தரிக்கப்பட்டுள்ளது இலக்கியக் கண்ணோட் 
டத்தில் பார்க்கும்போது , அந் நாவலை ஒப்பற்றதொரு நாவலாக 
ஆக்கிவிடுகிறது . ஆனால் புரட்சியின் உத்வேகத்திலும் , தீவிரத் 
தன்மையிலும் அது கர்ம பூமியை மிஞ்ச முடியாது . கோதானத் 
தின் ஹோரியை , சூர்தாஸிடன் தான் ஒப்பிடமுடியும் , கர்ம 
பூமியிலோ புரட்சிகரமான பாத்திரங்களுக்கு அளவே இல்லை . 


கோதா 


தானில் 


10 


பிரேம் சந்தின் வாழ்க்கையில் கடைசி சில வருடங்களில் 
ஜைனேந்திரர் அவருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் . 
லட்சுமணபுரி அமீனுதுல்லா பூங்காவின் அருகே பிரேம்சந்த் 
வசித்துக் கொண்டிருந்தபோது தான் , ஜைனேந்திரர் முதன் 
முதலாக அவரைச் சந்தித்தார் . இச் சந்திப்புப் பற்றி அவர் 
எழுதுகிறார் : 

‘ மாடிப்படிகளின் மேலேயிருந்து கீழே நின்ற என்னை எட்டிப் 
பார்ப்பவரைக் கண்டதும் எனக்கு எப்படியோ ஆகிவிட்டது . 
மேலே நின்றவருக்கு , அடர்த்தியான மீசை . சுமார் ஐந்து ரூபாய் 
பெறுமானமுள்ள லால் இம்லி கம்பளியைப் போர்த்திக் கொண் 
டிருந்தார் . அதுவும் நாள்பட்டு , சிக்குபட்டுப் போயிருந்தது . 

கற்றை மயிர் முன்வந்து விழுந்து முன் நெற்றியைத் 
மறைத்துக் கொண்டிருந்ததால் நெற்றி சிறியதாகத் தென்பட்டது . 
மண்டைகூட அப்படித்தான் . உடலுக்கு அவ்வளவு பொருத்த 
மாக இல்லை- சிறியதாகத் தோன்றியது . சாதாரண 

வேட்டி 
அணிந்திருந்தார் . அதுவும் முழங்காலுக்குக் கொஞ்சம் கீழே 
நின்றது 

தூக்கக் கலக்கத்தில் விழிகள் கனத்திருந்தன . சரி- 
வர் தான் பிரேம்சந்த் என்று தெரிந்துவிட்டது . வந்தாகிவிட்டது ; 
இனித் தவிர்ப்பதற்கில்லை . அந்த நிமிடம் எதிரே நிற்பவர் தான் 
பிரேம்சந்த் என்ற உணர்வு எனக்கு ரசிக்கவில்லை . என் காலத்தி 
லேயே இவர் தான் பிரேம்சந்த் என நான் ஏற்கவேண்டியது தானா ? 
எத்தனை தூரத்திலிருந்து , எத்தனை உயர் வான நம்பிக்கையுடன் , 


46 


என்று 


இவ்வுருவத்தைக் காணவா வந்திருக்கிறேன் . என் இதயத்தில் 
நான் கற்பனை செய்து வைத்திருந்த , உண்மையான , கவர்ச்சி 
கரமான , பிரேம்சந்தை அப்படியே பத்திரப்படுத்திக்கொண்டு 
இங்கிருந்து போய்விடலாமா என்று ஒரு கணம் தோன்றியது . 
பிரேம்சந்த் என்ற பெயரில் என் எதிரே நின்று கொண்டிருந்த 
உருவம் மிக மிகச் சாதாரணமாய் , சிறியதாய் , நாட்டுப்புறமாய்த் 
தோன்றியது . இதற்குள் அவர் - வா .... வாப்பா ..... 
மீண்டும் அழைத்தார் . 

ஒரு கையில் பெட்டியை எடுத்துக்கொண்டு நான் படிகளில் 
ஏறத் தொடங்கியதும் அவர் கீழே இறங்கிவந்து என் கரத்தி 
லிருந்த பெட்டியை வாங்கிக்கொள்ள முயன்றார் . ஆனால் நான் 
பெட்டியை எடுக்கவிடாததால் , வேறு ஒன்றிரண்டு சாமான்களை 
எடுத்துக்கொண்டு என்னுடன் மேலே ஏறிவந்தார் . 

மேலே சென்றதும் , மேலோட்டமாகப் பார்த்ததுமே வீடு 
சீராக ஒழுங்காக வைத்துக்கொள்ளப்படவில்லை , என்று தெரிந்தது . 
திறந்த , வெளிமுற்றத்தில் தண்ணீர் இங்கு மங்கும் கொட்டிக் 
கிடந்தது . பொருள்கள் எதுவும் அதன தனிடத்திலில்லை . ஆனால் 
இதன்பின் இதையெல்லாம் கவனிக்க என் கருத்துக்கோ , கண் 
களுக்கோ அவகாசமிருக்கவில்லை . சற்று நேரத்திற்கெல்லாம் இந்த 
இடத்திற்கு நான் புதியவன் என்பதே எனக்கு மறந்து போய் 
விட்டது . எனது விமர்சனக் கண்ணோட்டம் அப்படியே சோர்ந்து 
உறங்கிவிட்டது . 

எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு பிரேம்சந்த் என்னுடன் 
பேச உட்கார்ந்து விட்டார் . 7 அடித்து , 71 ஆகி , எட்டும் ஆகி 

ஆயினும் எங்கள் பேச்சில் வேகம் குறையவில்லை . 
இதற்கிடையில் எனக்குப் பல விஷயங்கள் மறந்தேபோயின . 
இவர் தான் பிரேம்சந்த்- இந்தி நா வலின் முடிசூடா மன்னன் 
என்பது மறந்து விட்டது . அதே இலக்கிய உலகின் கரையிலே 
பிரமித்து நிற்கும் , சிறு குழந்தை போன்றவன் நான் என்பதும் 
நினைவிலில்லை . சற்று நேரத்திற்கு முன் தான் இம்மனிதரின் 
தோற்றமும் உருவமும் , என்னுள் வெறுப்பையும் , பிரமையையும் 
ஏற்படுத்தியது என்பதுகூட மறந்துவிட்டது . எங்களுக்குள்ளே 
நடந்த உரையாடலில் , ஆழ்ந்த நெருக்கத்தை உணர்ந்த எனக்கு 
யாவுமே மறந்துவிட்டது . 

1930 இல் ஹம்ஸ் - என்ற சிறுகதைப் பத்திரிகையொன்றை 
பிரேம்சந்த் வெளியிட்டார் . காந்தியடிகள் தண்டியாத்திரை 
துவங்கி 15 நாட்கள் தானிருக்கும் . இச்சமயம் அவர் நிகமுக்கு 
எழுதினார் - பங்குனி மாதத்திலிருந்து , அதாவது புத்தாண்டி 
லிருந்து ஹம்ஸ் என்ற இந்தி பத்திரிகையொன்று வெளியிட 
இருக்கிறேன் . 64 பக்கங்கள் கொண்ட 

64 பக்கங்கள் கொண்ட இதில் பெரும்பாலும் 


விட்டது . 


47 


ஜாமீன் 


பட்டது . 


ஸ்டேஷ 


கதைகள் தானிருக்கும் . இது முட்டாள் தனம் ; பெருத்த தலை 
வேதனை ; இதனால் லாபமிருக்காது . இருப்பினும் முட்டாள் தனமாக 
எதையேனும் செய்யவிரும்புகிறேன் . என் வாழ்க்கை முழுவதுமே 
இத்தகைய தவறுகளுடன் கழிந்துவிட்டது . அதில் இன்னும் 
கொஞ்சம் சேரட்டும் . 

" ஹம்ஸ் பத்திரிகையில் அரசியல் பற்றிய தலையங்கங்கள் 
வந்ததால் பிரதிகூலமான சூழ்நிலையை எதிர்நோக்க வேண்டிய 
தாயிற்று . அச்சகத்திடம் 1000 ரூபாய் 

கோரப் 
அச்சகம் , பத்திரிகை இரண்டையுமே மூடிவிடலாம் 
என பிரேம்சந்த் நினைத்தார் . நவம்பர் மாதத்தில் விதேசித் துணிக் 
கடையின் முன் மறியல் செய்ததற்காக சிவராணி தேவி கைது 
செய்யப்பட்டார் . இரண்டு மாத தண்டனை கிடைத்தது . வீட்டி 
லிருந்து பழக்கப்பட்டவர் பிரேம்சந்த் . வெளியில் அதிகம் 
செல்லாத 

அவர் , பின்னாளில் வெளியூர்களுக்கு நிறையப் 
பிரயாணம் செய்தார் . இது அவருக்குப் பலதரப்பட்ட நேரிடை 
யான அநுபவத்தை அளித்தது . தில்லி சென்று ஜைனேந்திர 
ருடன் பத்து நாட்கள் தங்கினார் . பாட்னா சென்றார் . ஆனால் 

ரயில்வே நிலையத்தில் அவரை வரவேற்கக் கூடியிருந்தவர்களால் 
அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை .. 
னிலேயே இரவை ஒருவாறு கழித்து விட்டு அவர் திரும்பிவிடலா 
மென நினைத்த சமயம் வரவேற்புக் கமிட்டியினர் அவரைத் தேடிப் 
பிடித்தனர் . 

இச் சமயத்தில் தான் சமர் யாத்திரா என்னும் சிறுகதைத் 
தொகுதி வெளியாயிற்று . 1930 ஆம் ஆண்டில் நாட்டிலிருந்த 
பரபரப்பு , உத்வேகம் , புதியதொரு எழுச்சியை இதிலுள்ள 
கதைகள் தெளிவாக எடுத்துரைக்கின்றன . 

நவல் கிஷோர் அச்சகத்தில் உரிமையாளர் காலமானதும் 
பிரேம்சந்த் இத்தாபனத்தை விட்டுப் பிரிந்துவிட்டார் . ஸ்தாபனம் 
கோர்ட் அய் வார்ட்ஸிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது . சொத்துக் 
களைப் பரிசீலிக்கப் புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர் . பிரேம் 
சந்த் 1931 மே மாத நடுவில் பனாரஸ் திரும்பினார் . 

லாமாகியில் 
இருந்துகொண்டு , தமது அச்சகத்தைக் கவனிக்க தினமும் 
சென்றுகொண்டிருந்தார் . 

பிரேம்சந்த் தமக்கிருந்த தொல்லைகள் போதாதென்று 
வினோத் சங்கர் வியாஸிடமிருந்து ஜாகரன் பத்திரிகையையும் 
தாம் நடத்த எடுத்துக்கொண்டார் . மாதமிருமுறை வெளியான 
அப் பத்திரிகைக்கு 200 சந்தா தார்களே இருந்தனர் . ஆகஸ்ட் 
22 ஆம் தேதி , பிரேம்சந்தை ஆசிரியராகக் கொண்டு இப் 
பத்திரிகை வெளிவந்தது . அவர் இதை வார இதழாக மாற்றி 


48 


விட்டார் . இதைப் பற்றிய , தமது இலட்சியத்தை பிரேம்சந்த் 
வெளிப்படுத்துகிறார் : 

" இக் குழந்தையை அச்சமற்றவளாக , உண்மையுள்ள வளாக , 
உழைப்பாளியாக , உடல்வலுவும் , சிந்தனா சக்தி உள்ள வளாகவும் 
நாம் உருவாக்க முயல்வோமாக . இது யாரையும் துதிபாடாது . 
ஆனால் பண்புநெறியைக் கடைப்பிடிக்கும் . சில சமயம் கசப்பான 
வற்றைச் சொல்ல நேரிடலாம் . ஆனால் , அதுவும் நாட்டின் 
நலனைக் கருத்தில் கொண்டதாக இருக்கும் ...... 

ஹம்ஸ் , ஜாகரன் இவ்விரண்டினாலும் ஏற்பட்ட நஷ்டம் , 
பிரேம்சந்தின் பொருளாதார நிலையை மிகவும் பாதித்துவிட்டது . 
அவரது கவனம் திரைப்பட உலகின் பால் திரும்பியது . சேவா 
சதனைப் படமாக எடுக்க 750 ரூபாய் , அவருக்குத் தரப்பட்டது . 
திரைப்படங்களுக்கு கதைவசனம் எழுத அவர் 

பம்பாய்க்கு 
அழைக்கப்பட்டார் . அஜந்தா சினிடோன் , மொத்தம் ஆறு 
கதைகள் எழுத வருடமொன்றுக்கு 8000 ரூபாய் தருவதாக , 
அவருடன் ஒப்பந்தம் செய்துகொண்டது . ஜைனேந்திரருக்கு 
எழுதிய கடிதத்தில் இதைப்பற்றி அவர் எழுதுகிறார் : 

ஒரு திரைப்பட கம்பெனி என்னை பம்பாய் வரும்படி அழைத் 
துள்ளது . மாதச் சம்பளத்திற்கு அல்ல ; வருடம் 8000 ரூபாய் 
ஒப்பந்த முறையில் தருவதாக ஏற்பாடு . சரி என்று கூறி இதை 
ஏற்றுக்கொள்வதைவிட எனக்கு வேறு வழியில்லை . ஒன்று நான் 
பம்பாய் செல்லவேண்டும் . அல்லது எனது நாவல்களைக் கடைத் 
தெருவில் விலை கூறவேண்டும் . இது பற்றிய உனது அபிப்பிரா 
யத்தை அறிய விரும்புகிறேன் . நான் தினசரி காரியாலயம் 
செல்ல வேண்டுமெனக் கட்டாயமில்லை , எங்கிருந்து வேண்டு 
மானாலும் , என் விருப்பப்படி நான் எழுதலாம் . ஒரு வருடத் 
திற்குள் ஆறு படங்களுக்குத் திரைக்கதை - வசனம் எழுதித்தர 
வேண்டும் - அவ்வளவுதான் . 

ஒரு வருடம் பம்பாய் 

சென்று 
பார்த்தாலென்ன - என்று தோன்றுகிறது . ஒரு வருடம் அங்கே 
இருந்த பின் , ஏதாவது ஒப்பந்தம் கிடைக்கக்கூடும் . இங்கிருந்து 
கொண்டே மூன்று , நான்கு திரைப்படங்களுக்குக் கதை - வசனம் 
எழுதித் தந்தால் நான்கு , ஐந்து ஆயிரம் ரூபாய் கிடைக்கலாம் . 
இதன் மூலம் 

" ஹம்ஸ் 

‘ ஜாகரன் இரண்டும் பிழைத்துக் 
கொள்ளும் . எனக்கும் பணத்தைப் பற்றிய கவலை இருக்காது . 

எப்படியும் 1934 மே மாதம் ‘ ஜாகரன் பத்திரிகையை 
நிறுத்தும்படியாகத் தானாயிற்று . மே மாதக் கடைசியில் பிரேம் 
சந்த் பம்பாய் சென்றார் . சில வாரங்களுக்குப் பின் சம்பூர்னா 
னந்தரை ஆசிரியராகக் கொண்டு ஜாகரன் , சோஷலிசப் 
பத்திரிகையாக மீண்டும் வெளிவரத் தொடங்கியது . சரஸ்வதி 
அச்சகம் தான் தொடர்ந்து அதை அச்சிட்டு வெளியிட்டது . 


49 


குடும்பச் சூழலுக்கும் , பாசத்திற்கும் பழக்கப்பட்டுப் 
போயிருந்த பிரேம்சந்த் பம்பாய் சென்றதும் தனிமையை மிகவும் 
உணரலானார் . தாம் புறப்பட்டு வந்ததைக் குறித்துப் பச்சாதாபப் 
பட்டார் . அவரது இரு பிள்ளைகளும் அலகாபாத்தில் காயஸ்த 
பாடசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தனர் . வீடு கிடைத்ததும் 
சிவராணி தேவி பம்பாய் புறப்பட்டு வருவதாக ஏற்பாடு . பிரேம் 
சந்த் சிவராணி தேவிக்கு எழுதினார் : 

" நான் 31 ஆம் தேதி இங்கு வந்து சேர்ந்தேன் , ஒரு நண்பரின் 
இல்லத்தில் விருந்தினனாக இருக்கிறேன் . நான் பல வீடுகள் 
பார்த்தேன் . மூன்று அறைகள் கொண்ட ஒரு வீட்டிற்கு வாடகை 
50 ரூபாய் . ஐந்து அறைகள் இருந்தால் 75 ரூபாய் வாடகை . 
நான் இன்னும் எந்த வீட்டையும் முடிவு செய்யவில்லை . இன்னும் 
ஒன்றிரண்டு நாட்களில் ஏதாவதொரு முடிவிற்கு வரவேண்டும் . 
நான் இந்த ஊரில் நிலைத்திருப்பேனா, இல்லையா என்பதைக் கூடத் 
தீர்மானமாகச் சொல்ல முடியாமலிருக்கிறது . ” 

இதற்கு சில நாட்களுச்குப் பின்னர் அவர் ஜைனேந்திரருக்கு 
எழுதினார் : - நான் ஒரு வீடு எடுத்துக் கொண்டுவிட்டேன் . 
தா தரிலுள்ள ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு இங்கு தங்கி 
யிருக்கிறேன் . இந்த உலகமே தனி . யாவற்றையும் பற்றிய மதிப் 
பீடுகளே வேறானவை . இந்த வாழ்க்கையைப் புரிந்துகொள்ள 
இன்னும் முயற்சி செய்துகொண்டு இருக்கிறேன் . இந்த விஷயம் 
சம்பந்தப்பட்ட நூல்களைப் படித்துக் கொண்டிருக்கிறேன் . இது 
வரையில் ஒன்றும் எழுதவில்லை . தன்னுவை அங்கே விட்டுவிட்டு 
ஜுலையில் என் குடும்பத்தினர் இங்கு வந்து விடுவார்கள் . எப்படி 
யாவது ஒரு வருடத்தைக் கழித்துவிடுவேன் . பிறகு பார்ப்போம் . 

ஜூலை 23 ஆம் தேதி வாரணாசியை அடைந்த பிரேம்சந்த் 
31 ஆம்தேதி பம்பாய் திரும்பினார் . தொழிலாளி ( மஜ்தூர் ) என்ற 
படத்திற்கான வசனங்களை அப்போது எழுதிக் கொண்டிருந்தார் . 
திரைப்படக்காரர்கள் கதையின் வெளி 

உருவ அமைப்பை 
அமைத்துத் தந்தனர் . பிரேம்சந்த் அதற்கு ரத்தமும் , சதையும் 
ஏற்றி ஒரு முழுமையான வடிவத்தைத் தருவதில் ஈடுபட்டிருந்தார் . 
தேசப்பற்று நிறைந்த ஓர் ஆலை முதலாளியை இப்படம் சித்த 
ரித்துக் காட்டியதென்றாலும் , திரைப்படத் தணிக்கையாளர்கள் 
இதை ஏற்கவில்லை .. 

இருப்பினும் பஞ்சாப் , தில்லி , 
மாகாணம் , மத்திய மாகாணம் போன்ற இடங்களில் இது திரை 
யிடப்பட்டது . தொழிலாளிகளிடையே பெரும் பரபரப்பை , இப் 
படம் ஏற்படுத்தியதால் , 

போலீசாரை 

அழைக்க 
நேர்ந்தது . முடிவில் இந்திய அரசாங்கம் இப் படத்தைத் திரை 
யிடக்கூடாதெனத் தடை விதித்துவிட்டது . 


ஐக்கிய 


வேண்டி 


50 


இத் திரைப்படத்தில் பிரேம் சந்த் சில நிமிடங்கள் தோன்று 
கிறார் . தொழிலாளி , முதலாளிகளுக்கிடையே உள்ள தகறாரைத் 
தீர்த்துவைக்கும் பஞ்சாயத்தாராக அவர் தோன்றுகிறார் . இதற் 
கிடையில் அவரது அச்சகத்தின் நிலைமை மோசமாகிவிட்டது . 
தொழிலாளிகளுக்கு மூன்று மாதச் சம்பளம் கொடுக்கப்படவில்லை . 
தொழிலாளிகளிடம் நிர்வாகி சரியாக நடந்து கொள்ளவில்லை . 
தொழிலாளிகள் வேலை நிறுத்தம் செய்தனர் . 

பிரேம்சந்த் தமது பம்பாய் வாசத்தைத் தென்னிந்திய சுற்றுப் 
பயணத்திற்காகப் பயன்படுத்திக் கொண்டார் . தட்சிண பாரத 
ஹிந்தி பிரசார சமிதியினர் தங்கள் பட்டமளிப்பு விழாவிற்குத் 
தலைமையுரை வழங்க அவரை அழைத்தனர் . டிஸம்பர் 28 ஆம் 
தேதி சென்னை போய்ச் சேர்ந்த பிரேம்சந்த் , சில நாட்கள் அங்கு 
இருந்தபின் மைசூருக்கும் அதன்பின் பெங்களூருக்கும் சென்றார் . 

அவரது திரைப்பட உலகவாசம் முடிவை நெருங்கிக் கொண் 
டிருந்தது . அவர் அங்கு மன நிறைவைக் காண இயலவில்லை . 
கலை மனிதனை உயர்த்த வேண்டுமென அவர் விரும்பினார் . ஆனால் 
திரைப்படக்காரர்களுக்கோ மக்களை மகிழ்விக்க வேண்டுமென்பது 
தான் குறியாக இருந்தது . ஜைனேந்திரருக்கு எழுதிய ஒரு 
கடிதத்தில் பிரேம்சந்த் பின்வருமாறு 

எழுதுகிறார் : - நான் 
என்னென்ன நினைத்துக்கொண்டு இங்கு வந்தேனோ அவற்றில் 
ஒன்று கூட நிறைவேறும் என்று தோன்றவில்லை . இத் திரைப்படத் 
தயாரிப்பாளர்கள் எவ்விதமான கருத்துக்களுக்கும் , கதைகளுக்கும் 
பழக்கப்பட்டுப் போயிருக்கிறார்களோ , அதிலிருந்து கடுகத்தனை 
கூட நகரமாட்டார்கள் . ஆபாசத்தை அவர்கள் மனதை மகிழ் 
விப்பது , என் கிறார்கள் , அற்புத 

செயல்களில் 
இவர்களுக்கு நம்பிக்கை . ராஜாக்கள் , ராணிகள் , மந்திரிகளின் 
சூழ்ச்சிகள் , சண்டைக் காட்சிகள் , முத்தமிடு தல் ... இவைகள் தாம் 
இவர்களின் முக்கிய ஆதாரம் - உயிர் நாடி . படித்தவர்களும் 
பார்க்க விரும்பக்கூடிய சில சமூகக் கதைகளை எழுதியிருக்கிறேன் . 
ஆனால் இவர்கள் அதைப் படமாக்கத் தயங்குகின்றனர் . இவை 
ஓடுமோ , ஓடாதோ என்ற சந்தேகம் . 

1935 ஏப்ரல் 4 ஆம் தேதி , பிரேம்சந்த் திரைப்பட உலகத்தின் 
தொடர்பை உதறிவிட்டுப் புறப்பட்டுவிட்டார் . தம் நண்பரொரு 
வருக்கு எழுதினார் : - முடிவு செய்தாகிவிட்டது . 25 ஆம் தேதி 
நான் ஊர் திரும்புகிறேன் . அஜந்தா கினிடோன் மூடப்படுகிறது . 
ஒப்பந்த காலம் 

முடிய மூன்று மாதங்கள் இருக்கும் போதே 
பிரேம்சந்த் புறப்பட்டுவிட்டார் . 

அக் காலத்தில் திரைப்படங்களிருந்த நிலை குறித்து , வன்மை 
யாகக் கண்டித்து ஒரு கட்டுரை எழுதினார் . அதில் இலக்கியம் , 
திரைப்படம் இவ்விரண்டின் இலட்சியங்களை ஒப்பிடுகிறார் : 


சாகச 


தான் 


51 


எவ்வாறு 


“ பொதுமக்கள் ரசனை 

இருத்தல் வேண்டும் 
என்பதை இலக்கியம் காட்டுகிறது . பொதுமக்களின் ரசனையை 
அது பின்பற்றிச் செல்லுவதில்லை . ஆனால் திரைப்படம் பொது 
மக்களின் ரசனையைத் தொடர்ந்து செல்கிறது . அவர்கள் எதை 
விரும்புகிறார்களோ , அதைத் தருகின்றது . இலக்கியம் நமது 
அழகுணர்வைத் தட்டியெழுப்பி நமக்கு மகிழ்ச்சியைக் கொடுக் 
கிறது . திரைப்படமோ , ஆபாச உணர்வுகளைத் தூண்டிவிட்டு 
நம்மை வெறிகொள்ளச் செய்கிறது . திரைப்படத் தயாரிப்பாளர் 
களிடம் இதற்கு நிவாரணம் ஏதுமில்லை . ஒரு பொருளுக்குத் தேவை 
இருக்கிறவரையில் , கடைத்தெருவில் அது இருக்கத்தான் செய்யும் . 
இதை யாராலும் தடுக்க முடியாது . திரைப்படமும் , இலக்கியமும் 
-ஒரே தன்மையுடைய தாய் , ஒரே இலட்சியத்தைக் கொண்ட 
தாய் இயங்கும் நாட்கள் இன்னும் வெகுதூரத்தில் இருக்கின்றன . 
பொதுமக்களின் ரசனை பண்பட்டு உயரும்போது , மனிதனை இழிந்த 
நிலைக்குத் தாழ்த்தும் சக்திகளை அது தானாகவே வெறுக்கத் 
துவங்கிவிடும் . இது என்று ஏற்படுகிறதோ அன்றுதான் இலக்கி 
யத்தில் இருப்பது போன்ற , பண்பட்ட ரசனையை , நாம் திரைப் 
படத்திலும் காண முடியும் . 


11 


வாசம் 


பம்பாய் 

பிரேம்சந்திற்குப் பொருளாதாரரீதியில் 
குறிப்பிடத்தக்க பயனை அளித்ததாகக் கூறமுடியாது . ஜைனேந் 
திரருக்கு எழுதியுள்ள ஒரு கடிதத்தில் அவர் தமது வரவு செலவு 
களைக் குறிப்பிட்டிருக்கிறார் : 

‘ பம்பாயிலிருந்து நான் என்ன கொண்டுவந்திருக்கிறேன் ? 
கிடைத்தது 6300 ரூபாய் தான் . இதில் பிள்ளைகள் 1500 எடுத்துக் 
கொண்டார்கள் . பெண்ணுக்கு 400 ரூ . அச்சகத்திற்கு 500 ரூ . 
சிக்கனமாகப் பத்துமாத காலம் பம்பாயில் வாழ்க்கை நடந்தியது 
2500 ரூபாய்க்குக் குறையாது . மீதி 1400 ரூபாய் , மன உளைச்சல் 
இரண்டையும் தான் கொண்டுவந்திருக்கிறேன் . 
நிறையப் பணத்தை 

விழுங்கிவிட்டிருத்தது . 
ஒருவாறு 

அது 

நிறுத்தப்பட்டுவிட்டது . ‘ ஹம்ஸ் திணறிக் 
கொண்டு இருந்தது . அதன் நிலையும் மோசம் தான் . அச்ச 
கத்தையும் , பத்திரிகையையும் அலகாபாத்திற்குக் கொண்டு 
போனாலென்ன என பிரேம்சந்த் நினைத்தார் . எந்தத் திட்டமும் 
சரிப்பட்டு வரவில்லை . முடிவில் ஹம்ஸ் பத்திரிகை , பாரதீய 
சாகித்திய பரிஷத்திடம் ஒப்படைக்கப்பட்டது . கே . எம் . முன்ஷி 


" ஜாகரன் 


52 


கூட 


யுடன் பிரேம் சந்த் இதன் இணை ஆசிரியரானார் . இத்தகைய 
முயற்சிகள் 

பொருளாதார நெருக்கடியை முற்றிலும் 
தீர்த்து விட இயலவில்லை . 

தம் பிற்கால வாழ்வில் பிரேம்சந்த் நாட்டில் விரிவாகப் சுற்றுப் 
பிரயாணம் செய்தார் என்று கூறலாம் . திடீரென தெம்பும் 
உற்சாகமும் பீறிட்டுவிட்டது . அணைவதற்குமுன் சுடர்விட்ட 
ஒளிதான் 

அது . வந்த அழைப்புகளை யெல்லாம் ஏற்றுக் 
கொண்டார் . எல்லா இடங்களுக்கும் சென்றார் . அலகாபாத் , 
பீஹாரிலுள்ள பூர்ணியா , லட்சுமணபுரி , தில்லி , லாகூர் முதலிய 
இடங்களுக்குச் சென்றார் . நிரந்தரமான பிரிவொன்று ஏற்படும் 
முன் முடிந்த அளவு தான் பிறந்த நாட்டைப் பார்த்துவிட 
வேண்டுமென்ற அவாக்கொண்டிருந்தார் . 

இந்துஸ்தானி அகாதமியின் கூட்டத்தில் கலந்துகொள்ள 
அவர் அலகாபாத் சென்றார் . அச் சமயம் முன்னணியிலிருந்த 
சில முற்பேர்க்கு எழுத்தாளர்களைச் சந்தித்து அவர்களுக்குத் 
தமது ஆசியை வழங்கினார் . இந்தி , உருது எழுத்தாளர்கள் ஒரு 
வரையொருவர் நெருங்கிவர வகைசெய்யும் இந்துஸ்தானி சங்கம் 
ஒன்றை ஏற்படுத்த அவர் பெரிதும் ஆசைப்பட்டார் . ஜைனேந் 
திரரின் ஒத்துழைப்புடன் , இச் சங்கத்தின் கிளைகள் , தில்லியிலும் , 
லாகூரிலும் நிறுவப்பட்டன . முற்போக்கு எழுத்தாளர்களின் 
கூட்டத்திற்குத் தலைமை வகிக்க பிரேம்சந்த் லாகூர் வந்தார் . 
1936 ஏப்ரல் 9 , 10 தேதிகளில் இக் கூட்டம் நடைபெற்றது . 
1936 ஜனவரியிலேயே பிரேம்சந்த் இச் சங்கத்தை வரவேற்று 
இவ்வாறு கூறியிருந்தார் : 

ஆழ்ந்த சிந்தனைப் போக்குடைய , படித்த நம் இளைஞர்கள் 
நம் இலக்கியத்தில் புதியதொரு விழிப்பையும் , உத்வேகத்தையும் 
ஏற்ற விரும்புவதைக் காண நான் உண்மையாகவே மகிழ்ச்சி 
யடைகின்றேன் . இந்த நோக்கத்துடன் தான் இலண்டனில் 
முற்போக்கு எழுத்தாளர்களின் இச்சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது . 
இச் சங்கத்தின் அறிக்கை , நமது நம்பிக்கையைத் தூண்டிவிடுவ 
தாகவுள்ளது . இச் சங்கம் தான் வகுத்துள்ள நெறியில் உறுதி 
யுடன் நிற்குமானால் நமது இலக்கியத்தில் புதியதொரு சகாப்தம் 
தோன்றக்கூடும் . 

தமது தலைமையுரையில் அவர் கீழ்க்கண்டவாறு கூறினார் : - 
ஏனையவற்றைப் போலவே கலையையும் , அதனால் ஏற்படும் 
பயனால் தான் நான் மதிப்பிடுகிறேன் என்று சொல்லிக்கொள்வதில் 
எனக்கு எவ்விதத் தயக்கமும் இல்லை . அழகைப் பற்றிய நமது 
மதிப்பீடுகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும் . அன்றும் , 
இன்றும் கலை 

என்பது குறுகியதொரு நோக்கம் கொண்ட 
உருவத்தில் போற்றப்பட்டுவருகிறது . வாழ்க்கைப் போராட்டத்தி 


53 


லுள்ள எல்லையற்றதோர் அழகைக் காணும் பரந்த கண்ணோட் 
டத்தை அது இன்னும் தன்னுள்ளே வளர்த்துக் கொள்ளவில்லை . 

பணத்தை நேசிக்கும் எவருக்கும் இலக்கியக் கோவிலில் 
இடமில்லை . இலக்கியப் பணியாற்றுவதையே எவர்கள் தங்கள் 
வாழ்வின் குறிக்கோளாகக் கொண்டவர்களோ , எவருடைய 
இதயத்தில் வேதனையின் துடிப்பும் , அன்பின் 

ஆவேசமும் 
உள்ளதோ , அத்தகைய பக்தர்கள் தான் இங்கு தேவை . 

‘ சமுதாயத்தின் கொடியை உயர்த்திப் பிடித்துச் செல்லும் 
வீரர்கள் நாம் என அறிவித்தார் அவர் . 

லட்மணபுரியிலிருந்து பிரேம்சந்த் லாகூர் சென்றார் . ஆரிய 
பிரதிநிதி சபையினர் இங்கு அவருக்கு மாபெரும் வரவேற்பொன்று 
அளித்தனர் . பல்வேறு கூட்டங்களில் அவர் கலந்துகொண்டார் . 
தமது உரைகளிலெல்லாம் , இந்தியும் உருதுவும் நெருங்கி 
இணையும்படி செயல்புரியவேண்டிய அவசியத்தை வலியுறுத்த 
மறக்கவில்லை . பார தீய சாகித்திய பரிஷத்தின் கூட்டத்தில் கலந்து 
கொள்ள அவர் லாகூரிலிருந்து லட்மணபுரி சென்றார் . காந்தி 
யடிகளும் , நேருவும் இக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் . 
கூட்டத்தின் நடவடிக்கைகள் இந்தியில் நடக்க வேண்டுமா , 
உருதுவிலா என்பது பற்றிக் கருத்து வேற்றுமையும் , பலத்த 
சர்ச்சையும் மூண்டது . காந்தியடிகள் இந்துஸ் தானியில் நடத் 
தலா மென யோசனை கூறியதும் மௌலானா அப்துல் ஹக் சீற்றம் 
கொண்டவராய் கூட்டத்திலிருந்து வெளியேறிவிட்டார் . 

பம்பாயிலிருந்து திரும்பிய பின் கோ தான் நாவலை எழுது 
வதில் பிரேம்சந்த் முழுமூச்சுடன் இறங்கினார் . அதை முடித்த 
பின் தான் லாமாகியை விட்டே கிளம்பினார் . இதற்கிடையில் 
அவரது கவனத்தைக் 

கலைக்க , இங்குமங்கும் நாடுகள் , 
கூட்டங்கள் பல நடந்தன . 1936 

மே மாதக் 

கடைசியில் 
கோதான் அச்சகத்தைவிட்டு வெளிவந்தது . 

எழுத்தாளர் என்ற முறையில் பிரேம்சந்த் படைத்த நூல்களில் 
கோதான் ஒரு மகத்தான , மிகச் சிறந்த படைப்பாகும் . அவரது 
எழுத்துக்கள் யாவுமே எதைக் குறிக்கோளாகக்கொண்டு இயங் 
கினவோ அதன் உன்னத சிகரம் இது . நிலப் பிரபுத்துவம் , 
தொழில்மயமாக்கும் முயற்சி இரண்டையுமே இந் நாவலில் அவர் 
வன்மையாகச் 

இருக்கிறார் . வயல் வெளியாக இருந்தா 
லென்ன ? தொழிற்சாலையாக இருந்தாலென்ன ? பாட்டாளியின் 

வதனைக்குக் குறைவில்லை . எங்கும் அவன் பிழிந்தெடுக்கப்படு 
கிறான் , எனக் காட்டும் இந் நாவலில் இந்தியாவின் துயரங்களை 
ஹோரி என்ற பாத்திரப் படைப்பாக 

உருவாக்கியுள்ளார் . 
எத்தனையோ நூற்றாண்டுகளாக அடக்கி , ஒடுக்கி , நசுக்கப்பட்டு 
வந்தும் தனது தனித் தன்மையை , பரந்த உள்ளத்தை , விரிந்த 


மா 


சாடி 


வேத 


54 


பல 


நோக்கத்தை , உறுதியுடன் பற்றி நிற்கும் இந்தியா தான் ஹோரி . 
கோபர் , தனியா , ஜுனியா , மேஹ்தா , மாலதி .... போன்ற 
முக்கியப் பாத்திரங்கள் காட்சி தருகின்றனர் . கிராமிய உலகம் , 
அசுரத்தனமான வேகத்துடன் சுரண்டல் நடைபெற்று வரும் 
நகரவாழ்வின் 

உலகம் , இவ்விரண்டிலிருந்தும் பாத்திரங்கள் 
எடுக்கப்பட்டிருக்கின்றன . தீமைகளையும் , அநியாயத்தையும் 
அவர்கள் எதிர்க்கின்றனர் . உலகத்தை மாற்ற விழையும் அவர்கள் 
தங்களைத் தாங்களே மாற்றிக்கொள்வதுடன் , மேன்மேலும் உயர்ந் 
தவர்களாய் , புரட்சிக் கருத்துடையவர்களாய் மாறுகின்றனர் . 

இந்திய நாவல்களின் வரலாற்றிலே கோ தானம் 
மைல்கல் . இந்தியாவில் எந்த எழுத்தாளனும் கிராமிய வாழ்க் 
கையைச் சித்திரிப்பதில் தன் கலைத்திறமையை இத்தனை அற்புத 
மாகக் காட்டியதில்லை . இதிகாச வரலாறு போன்ற விரிவான , 
பரவலான கதை அம்சத்தைக் கொண்டது .. சாதாரண கிராம 
மக்களான பாத்திரங்கள் நம் கண் முன்னே வரலாற்று முக்கியத் 
துவம் பெற்றுவிடுகின்றனர் . சுரண்டலும் , துன்பமும் இல்லாத 
தொரு உலகத்தை , சமதர்ம வாதத்தின்கீழ் , நாட்டுச் சாயலுடன் 
பிரேம்சந்த் நமக்குத் தருகின்றார் . இத்தகையதொரு உலகத்தை 
நடைமுறைக்குக் கொணரப் போராடியவாறே நாவலின் கதா 
நாயகன் ஹோரி உயிர் துறக்கின்றான் . 

மூன்று வருட உழைப்பின் சின்னம் கோதானம் . 
1932 இல் இந் நாவலைத் தொடங்கினாரென்றாலும் , இம் மூன்றாண்டு 
காலத்தில் நிறைய சிறுகதைகள் , கட்டுரைகள் , தலையங்கங் 
களையும் அவர் எழுதினார் . இதைத் தவிர அன்றாட அலுவல்களும் 
அவருக்கு நிறைய இருந்தன . கூட்டங்கள் , மா நாடுகள் , சுற்றுப் 
பிரயாணங்கள் 

எனப் 

பல அலுவல்கள் இருந்தன . அவரது 
ஆரோக்கியம் இப்பொழுது முற்றும் பாதிக்கப்பட்டிருந்தது . குடற் 
புண் , மகோதரம் - இரண்டும் அவரை நோய்ப் படுக்கையில் 
வீழ்த்திவிட்டன . 

ஜூன் 16 ஆம் தேதி அன்று அவர் பலமுறை வாந்தி 
எடுத்தார் . மலத்திலும் ரத்தப்போக்கு ஏற்பட்டது . வயிற்றிலே 
கடுமையான வலி இருப்பதாக அவர் முறையிட்டார் . இக் கடும் 
நோயிலிருந்து அவர் மீள முடியாமலே போயிற்று . ஜூன் 19 ஆம் 
தேதியன்று கார்க்கியின் மறைவு குறித்து ஆஜ் காரியாலயத்தில் 
இரங்கற் கூட்டமொன்று நடந்தது . நோயுற்றிருந்த அந்நிலையிலும் 
பிரேம்சந்த் கூட்டத்தில் கலந்து கொண்டது மட்டுமின்றி அதற் 
கென விசேஷ உரை ஒன்றும் எழுதியிருந்தார் . இரவு இரண்டு 
மணிக்குத் தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்ட சிவராணி தேவி 
பிரேம்சந்த் தமது 

எழுதிக்கொண்டிருப்பதைக் 
கண்டார் . அவர் ஆட்சேபித்ததும் , பிரேம்சந்த் - நான் என்ன 


கால 


உரையை 


55 


மகனை 


25 ஆம் 


செய்வது ? என்னால் தூங்க முடியவில்லை ; இந்த உரையையும் நான் 
எழுதியாகவேண்டும் என்று கூறினாராம் . ஆனால் கூட்டத்தில் 
கலந்துகொண்ட பிரேம்சந்தினால் உரையாற்ற முடியவில்லை . 
மிக்க பலவீனமாய் இருந்தார் . வேறு யாரோ அதைப் படித்தனர் . 

25 ஆம் தேதி இரவு அவரது நிலைமை மோசமாகிவிட்டது . 
புழுக்கமாக இருப்பதாகக் கூறி 

விசிறச் சொன்னார் . 
ரத்தமாக வாந்தி எடுத்தார் . சிவராணி தேவி ஓடிவந்தார் . 
பிரேம்சந்த் , ராணி ! நான் போகிறேன் ! என்றார் . 
தேதிக்குப் பின் பிரேம்சந்திற்கு நல்ல தூக்கமில்லை . மற்ற உபாதை 
களும் சேர்ந்து நிலைமையைச் சிக்கலாக்கிக் கொண்டிருந்தன . 
இத்தகைய நிலையலும் ‘ மங்கள சூத்திரம் என்ற தமது புதிய 
நாவலை ( இந் நாவல் பூர்த்தியடையாமல் நின்றுவிட்டது ) எழுத 
முயற்சி செய்தார் . 

ஆகஸ்ட் 2 ஆம் தேதி தம் மூத்தமகனுடன் எக்ஸ்ரேகதிர் 
பரிசோதனைக்காக அவர் லட்சுமணபுரி சென்றார் . இதற்குச் சில 
நாட்களுக்கு முன்னர் தமது உடல் நிலையைக் குறித்து அக்தர் 
ஹுசைன் ராய்புரிக்கு எழுதிய கடிதத்தில் , கடந்த ஒரு மாதமாக 
நான் நோய்வாய்ப்பட்டுள்ளேன் . குடலிலே புண் . ரத்தமாகவும் 
வாந்தி எடுக்கிறேன் . என்னால் ஒரு வேலையும் செய்ய முடிய 
வில்லை . வைத்தியம் செய்து கொண்டு இருக்கிறேன் . 

ஆனால் 
இதுவரையில் குணம் ஏதும் தெரியவில்லை . நான் உயிரோ 
டிருந்தால் , நமது கருத்துக்களை வெளியிட இருபதாம் நூற் 
றாண்டு ” ( பீஸ்வீம் சகாப்தி ) என்ற பத்திரிகையைக் கட்டாயம் 
வெளியிடுவேன் . 

லட்சுமணபுரியில் நடைபெற்ற வைத்தியத்தினால் பயனில்லை 
என்றதும் பிரேம்சந்த் வாரணாசி திரும்ப முடிவு செய்தார் . 
இப்பொழுது உடல் , வெறும் எலும்புக்கூடாகிவிட்டது . சிவராணி 
தேவியிடம் இனி நான் பிழைக்கமாட்டேன் . இது மகோதரம் 
எனக் கூறிவிட்டார் . 

இதன் பின் காற்றோட்டமான புதியதொரு இல்லத்தில் அவர் 
வசிக்கலானார் . ஒருகாலத்தில் இது பாரதேந்து ஹரிசந்திரரின் 
தோட்டவீடாக இருந்தது . பிரேம்சந்தின் கடைசி நாட்களில் 
அவர்பால் அன்புகொண்ட பல இலக்கிய நண்பர்கள் அவரைச் 
சூழ்ந்து நின்றனர் . கடைசி மூச்சு 

ஜைனேந்திரர் 
அவருடனேயே இருந்தார் . கான்பூரிலிருந்து முன்ஷி தயாராம் 
நிகம் ஓடோடியும் வந்தார் . பிரசாத் , நந்த துலாரே வாஜ்பேயி , 
பண்டித ராம் நரேஷ் திரிபாதி , மற்றும் நிராலாவும் அவரைக் 
காணவந்தனர் . 

இச் சமயத்தில் தான் ( ஹம்ஸ் பத்திரிகையிடம் ஆயிரம் 
ரூபாய் ஜாமீன் கோரப்பட்டது . அதில் வெளியான சேத் 


வரையில் 


56 


கோவிந்த தாஸின் நாடகமொன்றை அரசாங்கம் ஆட்சேபகர 
மானதாகக் கருதியது . பாரதீய பரிஷத் , பத்திரிகையை நிறுத்தி 
விடுவதென முடிவு செய்து , பிரேம்சந்தின் கையொப்பத்துடன் 
ஒர் அறிக்கை கூட வெளியிட்டுவிட்டது , பிரேம்சந்த் இதுபற்றி 
காந்தியடிகளுக்கு ஒரு கடிதம் எழுதினார் . பிரேம்சந்த் விரும்பினால் 
பத்திரிகையைத் தொடர்ந்து வெளியிடலாம் என காந்தியடிகள் 
எழுதினார் . இதன்பின் பிரேம்சந்த் பத்திரிகையின் பொறுப்பை 
ஏற்றுக் கொண்டார் . ஜாமீன் தொகை கட்டப்பட்டது . சிவராணி 
தேவியிடம் , 

ராணி ! நான் உயிர்வாழ்ந்தாலும் சரி , இல்லா 
விட்டாலும் சரி - தயவுசெய்து ஜாமீன் தொகையைக் கட்டிவிடு . 
" ஹம்ஸ் தொடர்ந்து வெளியாகட்டும் . நான் பிழைத்துக் 
கொண்டால் இதற்கு வேண்டிய ஏற்பாடுகளைச் செய்கிறேன் . 
நான் போய்விட்டால் இது எனக்கொரு நினைவுச் சின்னமாக 
இருந்துவிட்டுப் போகட்டும் , என்றார் பிரேம்சந்த் . 

ஹம்ஸின் செப்டம்பர் மாத இதழில் பிரேம் சந்தின் மகாஜனி 
சப்யதா ( வட்டித் தொழிலின் நாகரிகம் ) என்ற கட்டுரை வெளி 
யாகியது . இக் கட்டுரையை அவரது இலக்கிய உயிலாக , 
அந்திம சாசனமாகக் கொள்ளலாம் . 

இம் மண்ணுலகில் அவர் கழித்த கடைசி தினமாகிய 
அக்டோபர் 7 ஆம் தேதி இரவை ஜைனேந்திரர் வர்ணிக்கிறார் : 

பிரேம்சந்த் காலமாவதற்கு முன் தினம் இரவுவேளை- மறு 
நாள் பொழுது புலர்ந்து 7 மணிக்கு அவரது கண்கள் நிரந்தரமாக 
மூடிக்கொள்ளப் போகின்றன- நான் அவரது படுக்கையருகே 
அமர்ந்திருந்தேன் . விடியற்காலை மூன்று மணி 

வரை அவர் 
என்னிடம் பேசிக்கொண்டிருந்தார் . சுற்றிலும் ஒரே அமைதி 
தேங்கி நின்றது . இருள் கவிந்த சிறிய அறை . எல்லோரும் 
உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தனர் . உதட்டிலிருந்து மிக மிகத் தாழ்ந்த 
குரலில் வெளிப்பட்ட சொற்கள் , உருவில்லாமல் கரைந்தன . 
அவர் கூறுவதை காதுகளினால் கேட்பதைவிட இதயத்தினால்தான் 
கேட்கமுடிந்தது . 

அவர் தமது வலது கரத்தை என் முன்னே நீட்டினார் - சற்று 
பிடித்துவிடு என்றார் . 

கரம் வீங்கி வெளுத்திருந்தது . 
மெல்ல பிடித்துவிடத் தொடங்கினேன் , அவர் ஒன்றும் பேச 
வில்லை . மௌனமாக இருந்தார் . கண்களை மூடிக்கொண்டு படுத் 
திருந்தார் . ‘ ஹம்ஸ் பத்திரிகையைப் பற்றி நள்ளிரவிற்கு 
முன்னரே பேசி முடித்துவிட்டார் . பாதி தம் விழிகளாலும் , பாதி 
சொற்களாலும் அவர் தமது ஆசைகளையும் , நம்பிக்கைகளையும் 
வெளியிட்டிருந்தார் . ஹம்ஸ் பத்திரிகையைப் பற்றியும் , இலக்கி 
யத்தின் நிலை பற்றியும் அவர் கவலைகொண்டார் . தம் குழந்தை 


நான் 


57 


நான் 


களின் எதிர்காலம் பற்றியும் அவர் கவலைப்பட்டார் . என்னிட 
மிருந்து அவர் சிறிது மன ஆறுதலைப் பெற்றார் எனலாம் . 

விடியற்காலை அந்த மூன்று மணி வேளையில் அவரது வீங்கிய 
கரத்தை , என் கரத்தால் வருடியவாறு அமர்ந்திருந்த நான் 
என்னைப் பற்றிய அவரது நம்பிக்கை சரியானதுதானா என வியந்து 
கொண்டிருந்தேன் . நள்ளிரவில் நடைபெற்ற உரையாடலின் 
போது கூட நான் துடுக்காக அவரிடம் தர்க்கம் செய்ய முற்பட்டிருந் 
தேனே ! -- இது என்னை இப்பொ ழுது உறுத்தலாயிற்று . 
என்ன சொல்லவேண்டும் ? நானென்ன செய்யட்டும் ? 

இதற்கிடையில் ஜைனேந்திரா என்று அழைத்த அவர் 
என்னையே மௌனமாக 

உற்றுநோக்கிய வண்ணமிருந்தார் . 
அவரது கரத்தை எனது கரங்களினாலும் சேர்த்துப் பிடித்துக் 
கொண்டேன் . பின்னர் அவரை நோக்கி , கவலைப்படாதீர்கள் , 
பாபுஜி ! உங்களுக்குக் குணமாகிக்கொண்டு வருகிறது . வேலை 
செய்ய நாங்களெல்லோரும் இருக்கிறோம் என்றேன் . 

அவர் என்னையே பார்த்துக் கொண்டிருந்தார் . பின்னர் , 
“ இலட்சியவாதம் உதவாது என்றார் மெல்ல . 

“ இலட்சியவா தம் ... என்று ஏதோ சொல்ல வாயெடுத்தேன் . 
அவர் இடைமறித்தார் ‘ விவாதம் செய்யாதே என்று கூறியவர் 
திரும்பிப் படுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டார் . 

சில நிமிடங்களுக்குப் பின் - வெப்பமாக இருக்கிறது . விசிறு 
என்றார் . 

நான் விசிறத் தொடங்கினேன் . அவரால் உறங்க முடிய 
வில்லை . வலி மிக அதிகமாக இருந்தபோதிலும் அவர் அரற்ற 
வில்லை . மௌனமாய் கண்களைத் திறந்தவண்ணம் படுத்திருந்தார் . 
சில நிமிடங்களுக்குப் பின் , ஜைனேந்திரா ! நீ போய்ப் படுத்துக் 
கொள் என்றார் . 

இன்னும் சில மணி நேரத்தில் அவரது வாழ்க்கை முடிந்து 
விடப் போகிறதென்று எனக்கெப்படி தெரியும் ? நான் உறங்கச் 
சென்றுவிட்டேன் . 

விடிந்ததும் மூர்ச்சை அடைந்த அவருக்கு அதன் பிறகு 
நினைவு திரும்பவேயில்லை . 

1936 அக்டோபர் 8 தேதி காலை 73 மணிக்கு பிரேம்சந்த் 
இவ்வுலகை விட்டுப் பிரிந்தார் . 

பொருளாதார சிரமங்கள் , கவலைகள் , நோயின் உபாதைகள் , 
மனிதனை இழிவுபடுத்தி , அவனது நம்பிக்கையைச் சிதறடித்த 
ஒரு வாழ்க்கையுடன் இடைவிடாமல் போராடிப் பிரேம்சந்த் தமது 
56 ஆம் வயதில் காலமானார் . வாழ்வின் உயர்விற்காக , இன்னும் 
உயர்ந்த , சிறந்த , சுதந்திர இந்தியாவிற்காகப் போராடியவாறே 
அவர் உயிர் நீத்தார் . உன்ன தநிலையில் இருக்கும் போதே அவர் 


58 


மறைந்துவிட்டார் . அழகும் வலிமையும் பொருந்திய மகாஜனி 
சப்யதா , மங்கள சூத்திரா வை அவர் எழுதிக் கொண்டிருந்தார் . 
கடைசி மூச்சுவரை , அவரது கொடி உயர்ந்து , பரந்து நின்றது . 
கணமேனும் அது தாழ்த்தப்படவில்லை . 

அவர் என்றும் ஒரு 
போர்வீரர் . தாம் அணிந்திருந்த கவசத்துடன் களத்திலே 

வண்ணம் உயர் நீத்தார் . தமது வருங்காலத் 
தலைமுறைகள் நினைவிலிருத்திக் கொள்ளும்படியான பெருமை 
படத்தக்க செல்வத்தை அவர் விட்டுவிட்டுச் சென்றிருக்கிறார் . 
அம் மகத்தான பரம்பரையின் வாரிசுகள் நாம் . 


போராடிய 


12 


. 


பிரேம்சந்த் இலக்கிய அரங்கிலே தோன்றிய சமயம் இந்தி 
நா வல் இலக்கியம் தன் குழந்தைப் பருவத்திலிருந்தது . சந்திர 
காந்தா சந்ததி அல்லது பூதநாத்தில் காணப்படுவது போன்ற , 
அற்புத சாகச நிகழ்ச்சிகளைக் கொண்ட கதைகள் தான் பெரும் 
பாலும் காணப்பட்டன . அதிசயத்தக்க முறையிலும் , நம்ப 
முடியாத வகையிலும் , துப்பறியும் திறமைபெற்ற , பிளேக் என்ற 
கதாபாத்திரத்தின் தீரச் செயல்கள் தான் இக்கதைகளில் ஒரு 
மாறுதலைத் தோற்றுவிக்கப் புகுத்தப்பட்டிருந்தன . பரிஷா குரு 
போன்ற சமூக நாவல்கள் இடையிடையே தோன்றிய போதிலும் , 
அவைகள் இலக்கிய மதிப்பு 

இலக்கிய மதிப்பு பெற்றவையாக இருக்கவில்லை ; 
வெறும் சரித்திர முக்கியத்துவம் கொண்ட நாவல்களாகத்தா 
னிருந்தன . 

இந்தி நாவல் இலக்கியத்திற்கு பிரேம்சந்த் தம் படைப்புகளை 
அளித்த பின்னர் , அது முதிர்ச்சியும் முழு வளர்ச்சியும் பெற்றது . 
தமது படைப்புகளின் மூலம் பிரேம்சந்த் நாவல் இலக்கியத்திற்கு 
புதியதொரு சமுதாயக் கண்ணோட்டத்தையும் , விழிப்பையும் , 
புதிய உணர்வையும் அளித்திருந்தார் . அவரது பேனா , வாழ்வை 
நேர் நின்று , நெருங்கி நோக்கியது மட்டுமன்றி , அதை உண்மை 
யுணர்வுடன் , யதார்த்தமாகப் பிரதிபலித்தது . பிரேம்சந்த் ஓர் 
இலட்சியவாதி . தாம் கண்ட கனவுகளுக்கு ஏற்ப வாழ்க்கையை 
உருவாக்க அவர் மிகவும் ஆசைப்பட்டார் . ஆனால் அவர் வாழ்க் 
கையின் , கசப்பான , கொடூரமான , அழகற்ற உண்மைகளைக் 
காணாது 

கண்களை மூடிக்கொள்ளவில்லை . எதையும் குறைத்துக் 
கூறவுமில்லை ; புறக்கணிக்கவுமில்லை . அவரது எழுத்து , வாசகனை 
உயர்த்தியது ; பெருமைப்படுத்தியது . சாதாரண 

மக்களின் 
வாழ்வைப் பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளும் மொழியில் எழுதிய 
அவர் உண்மையிலேயே மக்களின் எழுத்தாளராக விளங்கினார் . 


59 


LOTU 


ஓர் எல்லைக்குட்பட்டிருந்த படித்த வர்க்கத்தினரின் வட்டத் 
திற்கும் அப்பால் அவரது குரல் ஒளித்தது . சாதாரணக் கல்வியறிவு 
பெற்றிருந்த மக்களிடையேயும் அவருக்கு வாசகர்கள் இருந்தனர் . 
இந்நோக்கில் பார்க்கும்போது , இடைக்காலக் கவிகளான துளசி 
தாசர் , கபீர் போன்றவர்களின் அமுதவாக்குகள் இந்திய பொது 
மக்களின் வாழ்விலே 

விளைவித்த பயத்தைப் பிரேம்சந்த் 
நினைவூட்டுகிறார் . 

உன்ன தமான இலக்கிய மதிப்புடைய நாவல்களை சுமார் 
பன்னிரண்டுக்கு மேல் அவர் எழுதியுள்ளார் . 

சேவாசதன் , 
‘ பிரேமா சிரமம் , ரங்கபூமி , காயகல்பம் , ‘ வரதானம் , 
நிர்மலா ’ , ‘ பிரதிக்ஞா , கபன் , கர்மபூமி , கோதான் . கிட்டத் 
தட்ட 250 சிறுகதைகளுக்கு மேல் எழுதியிருக்கிறார் . அவற்றில் 
சில உலக இலக்கியத்திலேயே சிறந்த சிறுகதைகளாகும் . பிரேம் 
சந்தின் மகன் அமிருதராய் 224 கதைகளின் பெயர் பட்டியலைத் 
தமது கலம் கே சிப்பாஹி என்ற வரலாற்று நூலில் , பின் குறிப் 
பாகத் தந்துள்ளார் . இத்தனை விரிவான பட்டியல் மட்டும் நம்மை 
வியப்பிலாழ்த்துவதில்லை . இப் படைப்புகளின் தரம் நம்மை 
வியக்கச் செய்கிறது . 

பிரேம்சந்திற்குப் பிடித்தமான கதைக்கருவை வரிசைப் 
படுத்திப் பார்க்கலாம் . இக் கருத்துக்கள் அவரது எழுத்தில் 
மீண்டும் , மீண்டும் பல இடங்களில் வருகின்றன : 
( 1 ) நகைகள் , மற்றும் பகட்டிலுள்ள 

ஆசை ; இதனால் 
ஏற்படும் துன்பங்கள் , மனவேதனைகள் . 
( 2 ) துயரம் மிகுந்த குடியானவனின் அல்லல்கள் , அவனது 

வேதனை . 
( 3 ) வகுப்புக் கலவரங்கள் , வைதிகப்பற்று , மூட நம்பிக்கை 

கண்மூடித்தனமான விருப்பு வெறுப்புகள் . 
( 4 ) வரதட்சணைப் பழக்கம் , திருமண முறைகள் . 
( 5 ) இந்திய விதவையின் அவல நிலை . 
( 6 ) மாற்றாந்தாய் . 
( 7 ) தேசீய இயக்கங்கள் , தேசீய எழுச்சி 
( 8 ) சரித்திரத்திலுள்ள ஈடுபாடு , இடைக்கால சரித்திரம் , 

பிற்கால இந்திய சரித்திரம் . 
( 9 ) மனிதசக்திக்கு மேற்பட்ட அற்புதங்களில் ஈடுபாடு , 

அதை இடையிலே புகுத்துவது . 
( 10 ) தேசாவேச உணர்வுமிக்க கதை அம்சம் , நாட்டுப்பற்று . 
( 11 ) கில்லிதண்டு , கபடி போன்ற விளையாட்டுகள் . 
( 12 ) நையாண்டி , கிண்டல் , போலித்தனத்தை , பாசாங்கைச் 

சாடும் தீவிரம் . 


60 


தாகூர் 


( 13 ) சமூக அநீதிகள் , அக்கிரமங்களை வன்மையாகக் 

கண்டித்தல் . 
( 14 ) சமூகத்தின் யதார்த்தப் போக்கினால் பாதிக்கப்பட்டு , 

முற்றிலும் மாறிவிடும் பாத்திரப் படைப்புகள் . 
சமூக அரசியல் நாவல்களை , இந்தியில் முதன் 

முதலாக 
உருவாக்கியவர் 

பிரேம்சந்தேயாவார் . சரத்சந்திரர் , 
ஆகியவர்களின் படைப்புக்களை 

விட இவரது நாவல்களில் 
அரசியல் வாடை அதிகம் . வங்க நாவல்களில் பெண்மையின் 
சாயல் அதிகம் படிந்திருப்பதாக பிரேம்சந்ந் குற்றம் சாட்டினார் . 
இதுபற்றி தமக்கும் , பிரேம்சந்திற்கும் நடைபெற்ற உரையாடலை 
ஜைனேந்திரர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் : 

‘ வங்க மொழி இலக்கியம் இதயத்தைத் தொடும்படியாக 
இருக்கிறது . இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா ? இதற்குக் 
காரணமென்ன ? என நான் வினவினேன் . 

“ இதை நான் கட்டாயம் ஒப்புக்கொள்கிறேன் . உணர்வில் 
பெண்மை அதிகம் தோய்ந்திருப்பது தான் இதன் காரணம் . என் 
எழுத்தில் இது போதிய அளவில் இல்லை என பதிலளித்தார் 
பிரேம்சந்த் . 

இதைக் கேட்ட நான் அவரை உற்று நோக்கினேன் . பின்னர் 
பெண்மை உணர்வு மிகுந்திருப்பதால் தான் அது நம் நெஞ்சைத் 
தொடுகிறதா ? என்றேன் . 

" ஆம் என்றார் அவர் . இது பெரும்பாலும் நினைவுகளைக் 
கிளர் ந்தெழச் செய்வதாக உள்ளது . நினைவுகளில் உணர்வுகளின் 
நெகிழ்ச்சி அதிகம் . ஆய்ந்தறியும் போதோ , உணர்வில் ஒருவித 
கடினத்தன்மை வந்துவிடும் . படைப்பிற்கு இவ்விரண்டுமே 
தேவை என்று கூறியவர் , தொடர்ந்து ஜைனேந்திரா ! எனக்குத் 
தெளிவாகத் தெரியவில்லை . 

நான் ஒரு 

வங்காளி அல்ல . 
வங்காளிகள் உணர்ச்சிவயப்படுபவர்கள் . உணர்ச்சிகள் இட்டுச் 
செல்லும் தூரத்திற்கு என்னால் உன்னை அழைத்துச் செல்ல 
முடியாது . அறிவுபூர்வமாக நீ அடைய முடியாத இடத்தைக் கூட , 
உணர்ச்சிபூர்வமாக நீ 

அடைந்து விட முடியும் . 
ஜைனேந்திரா ! நமக்குக் கடினமான தன்மையும் தேவையென 
எனக்குத் தோன்றுகிறது எனக் கூறிய பிரேம்சந்தின் முகம் இளம் 
பெண்ணின் முகம்போல் சிவந்துவிட்டது . ‘ ஜைனேந்திரா ! 
ரவீந்திரரும் , சரத்சந்திரரும் மகத்தானவர்கள் . 
இந்திக்கு உகந்த பாதையா இது ? என்னைப் பொறுத்தவரையில் , 
இது என் பாதை அல்ல என்றார் . 

பிரேம்சந்தின் நோக்கில் கவிதையுமிருந்தது . வசந்தத்தின் 
வருகை , கிராமப்புறங்களை எப்படி அடியோடு மாற்றிவிடுகிறது 


ஆனால் 


ஆனால் 


61 


என்பதை அவர் காண்கிறார் . கணப்புத் தீயைச் சுற்றி அமர்ந்து . 
தங்களது அன்றாடத் துன்பங்களைப் பற்றி பேசிக்கொண்டிருக்கும் 
கிராமவாசிகளிடம் , அவர் அழகைக் கண்டார் . தூய்மையான ,, 
மனித உள்ளத்தின் உருவிலே அவர் அழகை தரிசித்தப்போதிலும் , 
சமுதாய நீதி , விடுதலை , எது சரி , எது தவறு என்ற பிரச்சினை 
களில் , அவர் தம்மை முழுவதுமாக ஈடுபடுத்திக்கொண்டிருந்தார் . 
அவரது இயல்பிலே மென்மையும் அமைதியும் இணைந்து விளங்கிய 
மிருதுத் தன்மை இருந்தது . ஆனால் எழுத்துக்களோ , சமுதா 
யத்தின் அநீதிக்கும் , கொடுமைகளுக்கும் எதிராகத் தொடுத்த 
கூர்மையான அம்புகளாக , கணைகளாகவே இருந்தன . 

வாசகர்களின் ஆவலைத் தூண்டிவிடும் நல்ல . கதைகளை 
பிரேம்சந்த் எழுதினார் . அவரது நாவல்களின் சுவாரஸ்யமான 
கதை அம்சம் , வாசகர்களை கவர்ந்துவிடுகிறது . ஆனால் திலிஸ்ம 
ஹோஷ்ரூபா போன்றவைகளை அவர் படித்திருந்ததின் பாதிப்பு , 
ஓரளவு அவரது நாவல்களுக்கு , விருவிருப்பையும் , உணர்ச்சியின் 
உச்சகட்டத்திற்குக் கொண்டு செல்லும் பர வசத்தையும் ஊட்டி 
யுள்ளது , என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் . சாவுகள் , 
தற்கொலைகள் , அற்புதங்கள் , எதிர்பாராத சம்பவங்கள் , இப்படி 
பல அவர் படைத்த உலகில் நடைபெறுகின்றன . ரங்கபூமியில் 
புரட்சிக்காரர்களிடம் சிக்கும் சோபி காவலில் வைக்கப்படுகிறாள் . 
துப்பாக்கிச் சண்டைகள் நடக்கின்றன . மயிர்க் கூச்செறியும் 
சம்பவங்களும் இதில் உண்டு. முடிவில் சோபி நம்பமுடியாத 
முறையில் விநயனை ஓர் இரயில்வே நிலையத்தில் சந்திக்கிறா ள் 
இருவரும் ஒன்று சேருகின்றனர் . காயகல்பத்தில் ரைடர் ஹாக் 
கார்டினின் ‘ ஷி ( அவள் ) என்ற நாவலை நினைவூட்டும்படியாக 
இளமையுடன் அழகும் கொண்ட ஒரு ராணியின் பாத்திரம் 
வருகிறது . இப்படிப் பல உதாரணங்களைக் கூறலாம் . 

கிண்டல் , கேலிச் சித்திரங்களை ஆழமாக , அழுத்தமாகத் 
தீட்டுவதிலும் அவர் வல்லவராக இருந்தார் . தம்முன்னே பொங்கி 
யெழுந்த வேகத்தில் எழுதிக்கொண்டே போகும் அவர் , நடை 
முறை உலகின் நியதிகள் , கட்டுப்பாடுகள் யாவற்றையும் புறக் 
கணித்து விடுகிறார் . காயகல்பத்தில் மனோரமா , முன்ஷி வஜ்ஜிர 
தருடைய இல்லத்திற்குச் செல்லும்போது விசித்திரமான நம்ப 
முடியாத சம்பவங்கள் நிகழுகின்றன . முன்ஷி வஜ்ஜிரதர் 
உணர்ச்சி பரவசமாகித் தடுக்கிவிழுவார் . விளக்குகள் அணையும் . 
வீட்டில் மையிருட்டு பரவி நிற்கும் . இப்படிப் பல . 

இன்றைய யுகத்தின் நாவல்களிலே சம்பவங்கள் மெதுவாகத் 
தன் போக்கில் இயல்பாக நிகழ்கின்றன ; அதிகப்படியாக ஏதும் 
நிகழ்ந்துவிடுவதில்லை , ஒருவன் சாப்பிடுகிறான் ; உலாவச் செல்லு 
கிறான் ; பாதைகளில் பாதசாரிகள் , வாகனங்கள் , வெள்ளமாக 


62 


என்ற 


என 


வடிவதைக் காண்கிறான் - அர்த்தமற்ற சிந்தனையில் தன்னைக் 
குழப்பிக் கொள்கிறான் ; பார்த்துக்கொண்டே நிற்கிறான் . நமது 
இந்தியச் சமுதாயம் , பல விஷயங்களில் இன்னும் பிற்போக்கான 
நிலையில்தான் இருந்து வருகிறது . இங்கு சம்பவங்கள் துரிதமா 
கவும் , நாடக பாணியிலும் இயங்குகின்றன . பெரும்பான்மையான 
நாகரிகச் சமுதாயங்களில் இவ் வேகம் குறைவாகத்தானிருக் 
கிறது . இங்கு சிகரெட்டின் மணமும் , குடிவகைகளைப் பற்றிய 
உரையாடலுமே , பரபரப்பு மிகுந்த உணர்ச்சியின் எல்லையை 
எட்டிவிடப் போதுமானவை . 
எழுத்தாளர் 

முறையில் 

பிரேம்சந்தின் பெருமை 
அவரது 

படைப்பாற்றலில் தான் அடங்கியுள்ளது . அவர் , 
வாழ்க்கையை மிகப் பரவலாக , சகலவிதமான கோணங்களிலும் 
கண்டு , அதைச் சித்திரித்து , தாம் படைத்த பாத்திரங்களை 
அவ்வுலகில் உலாவவிட்டு இருக்கிறார் . பிரேம்சந்த் படைத்த 
இவ்வுலகில் , குடியானவர்கள் , நிலச்சுவான் தார்கள் , லேவாதேவிக் 
காரர்கள் , தொழிலதிபர்கள் , துணிகரமாகச் செயலாற்றுபவர்கள் , 
உண்மைக்கும் நியாயத்திற்கும் போராடுபவர்கள் , தூய உயரிய 
தன்மை கொண்ட கதாநாயகர்கள் , நல்லவர்கள் , கெட்டவர்கள் , 
ளினமான மெல்லியல்பு கொண்டவர்கள் , கடுமை நிறைந்த 
சண்டைக்கார கிழவிகள் . 

நூற்றுக்கணக்கான பேர்கள் , 
உலவுகின்றனர். எண்ணற்ற பாத்திரப் படைப்புகளிலே , சுமன் , 
பிரேம்சங்கர் , சூர் தாஸ் , சமர்காந்த் , ஹோரி , சோ பி , வி நயன் , 
போன்ற பலர் இலக்கிய வரலாற்றில் தலை நிமிர்ந்து நிற்கின்றனர் . 
பாத்திரங்கள் , உயிரோடிருக்கும் மனிதர்களைவிட , உண்மையான 
வர்களாக , நெருங்கியவர்களாகத் தோன்றுகின்றனர் . 

நிலவுடமையாளர்களுக்கு எதிராகக் குடியானவனும் , 
வைதீகக் கட்டுப்பாட்டை எதிர்க்கும் விதவையும் , பூசாரிக்கு 
எதிராக தீண்டத் தகா தவனும் போராடுவதைக் காட்டுவதன் 
மூலம் , சமுதாய அநீதிகளை எதிர்த்து , 

இதற்கெல்லாம் ஒரு 
தீர்வைக் காணத் துடிக்கும் இந்தியாவை , பிரேம்சந்த் இவ்வாறு 
தமது எழுத்துக்களின் மூலம் நம்முன்னே கொணர்ந்து நிறுத்து 
கிறார் . புரட்சிகரமான உத்வேகத்தில் அவர் இந்தியாவின் 
உண்மை நிலையை மாற்றி அமைத்துவிடுகிறார் . வாயற்ற ஊமைப் 
பிராணிகளின் , மந்தைக் கூட்டத்தின் , சித்திரமல்ல இது . 
கோடிக்கணக்கானவர்கள் வெற்றியை நோக்கி நடைபோடும் 
காட்சி இது . 
ஏராளமான சிறுகதைகளை அவர் எழுதினார் . 

அவரது நாவல் 
களில் விரவி நிற்கும் , இதே சமுதாயக் கண்ணோட்டத்தைக் 
கதைகளிலும் காண்கிறோம் . தூய்மையும் , வாய்மையும் ஒருங்கே 
பெற்ற மனிதர்கள் , பெண்கள் , அவரவர் வாழ்க்கையின் எல்லைக் 


63 


வ 


ராணி 


கோட்டிற்குள் செயலாற்றுவதையும் , உயர்ந்து நிற்பதையும் 
காட்டும் உண்மையான சமூக சித்திரங்களை நாம் காண முடிகிறது . 
பஞ்சபரமேஸ்வர் , கடவுளின் நியாயம் ( ஈச்வரி நியாய் ) , உப்பு 
வரி இன்ஸ்பெக்டர் ( நமக் கா தாரோக ) , பிரேம்சந்திற்குப் 
பிடித்தமான பெரிய இடத்துப் பெண் ( படே கர் சீ பேடி ) , 
முதலியவை இத்தகைய பெருமைப்படத்தக்க படைப்புகளாகும் . 
‘ கிழச்சித்தி ( பூடி காகி ) , காசாகி ( தபால்காரன் ஒருவனின் 
பெயர் ) , ஆத்மாராம் ( ஒரு கதாபாத்திரம் ) ஈத்காஹ் கதையில் 
வரும் ஒரு பாட்டி ... போன்ற அற்புதமான படைப்புகள் , நினைவை 
விட்டு நீங்காத , உயிர்த் துடிப்புடன் 
கூடியவை . சரித்திரப் 
பின்னணியிலே புனையப்பட்ட மன்னிப்பு ( க்ஷமா ) , 
சாரந்தா , ராஜா ஹர் தயால் போன்ற சிறந்த கதைகளும் உள்ளன . 
‘ தை மாதத்து இரவு ’ ( பூச் கி ராத் ) , ஒன்றேகால் சேர் கோதுமை 
( சவா சேர் கேஹூம் ) , தாகுரின் கிணறு ( தா சூர் கா குவாம் ) , 
முக்திதான் நற்கதி ( சத்கதி ) போன்ற கதைகளில் தேசாவேச 
உணர்வு மிளிர்கின்றது . குண்டு ராம் சாஸ்திரி ( மோடேராம் 
சாஸ் திரி ) போன்ற கிண்டல் சித்திரங்களும் இல்லாமலில்லை . 
பிரேம்சந்தின் சிறுகதைகளில் இந்திய வாழ்வின் 

காட்சிகள் 
அனைத்தும் , உள்ளார்ந்த சோகத்தின் கனத்துடன் , உணர்ச்சி 
மிக்கதாய் , தெளிவும் , வலுவுமிக்க சொற்களால் எடுத்துரைக்கப் 
பட்டுள்ளன . 

இக் கதைகளில் பல்வேறு விஷயங்கள் வருகின்றன . பிளவு 
பட்ட குடும்பங்கள் , பாட்டியிடம் பாசம்கொண்ட சிறுவன் , 
மாமனார் வீட்டில் அவமதிப்புடன் வாழும் மருமகன் , கில்லிதண்டு 
விளையாட்டு , ஒரு நல்ல கிராமியப் பெண் , அபவாதம் செய்வ 
தையே தொழிலாகக் கொண்ட பொல்லாத கிழவி என்ற பலரை 
நாம் சந்திக்கின்றோம் . ஹீரா , மோதி எனும் இரு காளை மாடுகளின் 
கதை , மூட நம்பிக்கைகள் , குருட்டுத்தனமான 

எண்ணங்களை 
அடிப்படையாகக் கொண்டு எழுதப்பட்ட பல கதைகள் உள்ளன . 
மறைந்துவரும் கடந்தகால யுகத்தின் நிழலைச் சித்தரிக்கும் 
சதுரங்க ஆட்டக்காரன் ( சத்ரஞ்ச் கே கிலாடி ) கதையை 
நாம் காண்கிறோம் . தனது பின் தங்கிய நிலையிலும் , இத்தகைய 
அநியாயங்களையும் , தீமைகளையும் எதிர்த்துப் போராடி , களைந் 
தெறிய முற்பட்ட இந்தியாவின் ஆன்மாவை , இக் கதைகள் மிக 
மிக அண்மையிலிருந்து காணும் வாய்ப்பை அளிக்கின்றன . 

பிரேம்சந்த் தமது சிறுகதைகள் பலவற்றில் மனிதனின் 
அகம்பாவ ஆணவத்திற்கும் , உயரிய பண்புகளுக்குமிடையே 
நடக்கும் மனப் போராட்டத்தை விவரித்திருக்கின்றார் . பெரும் 
பாலும் உயர்ந்த பண்புகள் 

வெற்றிபெறும் . உள்ளது 
உள்ளபடி சித்திரிப்பதில் பிரேம்சந்த் இணையற்று விளங்குகிறா 


தாம் 


64 


விநோத 


ரென்றாலும் அவரது இலட்சிய வாத நோக்கானது ஒரு பாதையை 
வலிந்து காட்ட முற்படாமல் இருக்காது . தமது கதைகளில் அவ 
ருக்கு மிகவும் பிடித்தமானது பெரிய இடத்துப் பெண் தான் . 

லாகூர் பத்திரிகை அவரது எழுத்தைப்பற்றிக் கேட்டிருந்த 
ஒரு கேள்விக்கு அவர் இவ்வாறு பதில் எழுதியுள்ளார் !-என் 
கதைகள் பெரும்பாலும் ஏதோ ஓர் உணர்வின் தூண்டுதல் , 
அல்லது அநுபவத்தினால் தான் பிறந்தவைகளாகும் . இவற்றி 
னூடே நான் நாடகத்தன்மையை புகுத்தியுள்ளேன் . ஆனால் 
குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தைச் சித்திரிக்க வேண்டுமென்பதற்காக 
நான் கதைகள் எழுதியதில்லை . கதைகளில் ஏதாவது ஓர் உணர்ச் 
சியை , தத்துவ உண்மையை வெளிப்படுத்த நான் ஆசைப்படு 
கிறேன் . இதற்கு ஆதாரமான ஒரு பற்றுக்கோல் , அடித்தளம் 
கிடைக்காதவரை என் பேனா நகராது . 

சங்கர் வியாஸின் சிறுகதைத் தொகுதியான 
" மதுகரி யைப் பற்றி அவருக்கு எழுதுகையில் பிரேம்சந்த் , இலக்கி 
யத்தின் இலட்சியங்களைப் பற்றிக் குறிப்பிட்டிருக்கிறார் - என் 
கருத்து , மற்றயாவரின் கருத்துப்படி- இலக்கியத்திற்கு மூன்று 
குறிக்கோள்கள் உண்டு- வளர்ச்சி , இன்ப அனுபவம் , வெளிப் 
பாடு . ( அதாவது வெளியிடும் முறை ) . விஷயம் எம்முறையில் 
தரப்பட்டுள்ளது என்பதும் , இலக்கியத்தால் ஏற்படும் 
அநுபவமும் , வளர்ச்சிக்கு உள்ளடங்கியவை . விதுஷகன் அல்லது 
கூத்தாடி அளிக்கும் இன்ப அநுபவத்திலிருந்து படைப்பிலக்கிய 
கர்த்தா அளிக்கும் இன்ப அநுபவம் வேறுபட்டதாகும் . இது 
வளர்ச்சியை ஒட்டியெழும் எண்ணமாகும் . எதையும் விவரிக்கப் 
புகும்போதுகூட , அதை உயர்வுறச் செய்வதைத் தனது நோக்க 
மாகக் கொண்டிருக்கும் ! 

விநோத சங்கர் வியாஸிற்கு எழுதியுள்ள மற்றொரு கடிதத்தில் 
பிரேம்சந்த் குறிப்பிடுகிறார் : - கதைக்கு வேண்டிய கருப்பொருளை 
வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் . அவை வாழ்க் 

பிரச்சினைகளுக்குத் தீர்வு காண்பதாய் அமைக்கப்பட 
வேண்டும் . கவிதையில் சொல்ல வேண்டியதை , கதை மூலமாக 
வெளிப்படுத்துவதை நான் விரும்பவில்லை . கதையைவிட வசன 

இதயத்தின் நரம்புகளைத் தொட்டசைக்கும் 
வாய்ந்தது . ஏனெனில் அது அந்த நோக்குடனேயே இயற்றப் 
பட்டுள்ளது . ஆனால் இசையின் இனிய நாதம் காதிலே வந்து 
மோதி , அலையெழுப்பி லேசான சலனத்தை ஏற்படுத்தியபின் 
கரைந்துவிடுகிறது . கதையோ , நம் முன்னே , உயிர்த்துடிப்புடன் 
கூடிய கதாபாத்திரங்களைக் கொணர்ந்து நிறுத்து கின்றது . 


இன்ப 


கைப் 


கவிதை 


65 


13 


வெளிகள் , 


நகரங்கள் , கிராமங்கள் , வயல்கள் , பசும்புல் 
பெரும் சாலைகள் குறுகிய சந்துகள் , இடிந்த குடிசைகள் இவற்றில் 
வாழ்ந்து கொண்டிருந்த இந்தியாவை , ஜீவனுள்ள உண்மைச் 
சித்திரமாகப் படைத்துக் காட்டியதிலும் , வாழ்க்கையை யொட்டி , 
அதனோடு இணைந்து சென்றதிலும் தான் பிரேம்சந்தின் படைப் 
பாற்றல் திறன் முழுவதும் அடங்கியுள்ளது . தமது பேனா 
வன்மையினால் , தாம் கண்ட இந்த வாழ்க்கையையே மாற்றிவிட 
வேண்டுமென அவர் ஆசைப்பட்டார் . அவரது வாசகர்களின் 
சிந்தனாசக்தி , அவரது எழுத்தின் பாதிப்பிற்கு பெரிதும் உள்ளாகி 
யிருந்தது . 

புரட்சிக் கருத்துடைய சிந்தனையாளரான பிரேம்சந்த் தவறு 
களையும் , அநீதிகளையும் , அது எந்த உருவெடுத்துப் பரந்து 
நின்றாலும் , தயங்காது கண்டித்தார் . அரசாங்க ஊழியராகப் 
பணியாற்றிய நிலையிலும் , அன்னிய ஆதிக்கத்தினால் ஏற்பட்டுள்ள 
இழிவைத் துணிவுடன் , அஞ்சாது எடுத்துரைத்தார் . பாட்டாளி 
யையும் , விவசாயியையும் அவர் ஆதரித்தார் . பூசாரிக்கு எதிராக , 
தீண்டத்தகாதவனுக்குப் பக்கபலமாக நின்ற அவர் சமூகக் 
கொடுமைகளுக்குப் பலியான 

பெண்ணிற்கு 

உறுதுணையாகி 
நின்றார் . கொடுமைகளை - அது எவ்வுருவில் , எத்தோற்றத்தி 
லிருந்தாலும் , அடியோடு வெறுத்தொதுக்கினார் . 

பிரேம்சந்த் தெளிந்த நோக்குடையே ஒரு முற்போக்குவாதி . 
வைதீகச் சம்பிரதாயம் குருட்டுத்தனமான நம்பிக்கை , மூட 
எண்ணங்களைக் கடுமையாகத் தாக்கினார் . வைதிகச் சம்பிரதாயத் 
திற்கும் , பழமைக் கருத்துக்களுக்கும் அடிமைப் பட்டுப் போனவர் 
களுக்கு , அவர் சம்பிரதரயத்தைத் தகர்த்தெறிபவராகக் காட்சி 
யளித்தார் . பழமைவாதிகளின் வெறுப்பிற்கும் , கண்டனத்திற்கும் 
அவர் ஆளானார் . அவர்கள் இடைவிடாது அவரைத் தாக்கி 
வந்தனர் . அவரும் சலியாது , முழு வேகத்துடன் பதிலடி 
கொடுத்துக் கொண்டேயிருந்தார் . 

காந்தீயத்தின் செல்வாக்கிற்குட்பட்டிருந்த அவர் கோக 
லேயின் கருத்துக்களை விட்டகன்று , இன்னும் தீவிரமானதொரு 
குறிக்கோளை நோக்கி , முன்னேறினார் . தாம் வகுத்துக்கொண் 
டுள்ள பாதை சமதர்மக் கோட்பாடுகளை நெருங்கி வந்து கொண் 
டிருக்கிறது என்பதை 

என்பதை அவர் உறுதியாக உணர்ந்து கொண் 
டிருந்தார் . நிகமிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் , நான் கிட்டத் 


66 


போகும் 


போது , 


தட்ட போல்ஷிவிக் கோட்பாடுகளை ஏற்றுக் கொண்டுவிட்டேன் 
என்பதைத் தெளிவாக அறிவித்துள்ளார் . இரக்கமற்ற தன்மை 
யையும் , கொடுமையையும் , வயலிலோ , தொழிற் சாலையிலோ 
எங்கிருந்தாலும் சிறிதும் ஆதரிக்காத பிரேம்சந்த் , ‘ நசுக்கப்பட்டு , 
தாழ்த்தப்பட்டிருக்கும் மக்களுக்கு அரசியலைப் போதிப்பதைத் 
தமது இலட்சியமாகக் கொண்டு 

உருவாகப் 
கட்சியைச் சேர்ந்தவன் நான் , என அறிவித்துள்ளார் . 

நாட்டின் சுதந்திரத்தைப் பற்றி சிவராணி தேவியிடம் பேசிக் 
கொண்டிருந்த 

சிவராணி கேட்டார் - சுதந்திரம் 
கிடைத்தபின் இச் சுரண்டல் இருக்காது அல்லவா ? 

‘ எங்கும் , எல்லா இடத்திலும் இது ஒருவிதத்தில் இருந்து 
கொண்டுதானிருக்கிறது . வலிமையுள்ளவன் வலிமையற்றவனை 
நசுக்குவது தான் வாழ்க்கையின் முறை போலும் ! ஆனால் இரஷ்ய 
நாட்டிலே பெரும் செல்வரை ஒரு மட்டத்திற்குக் குறைத்து , ஒரே 
சீரான சமுதாயத்திலே ஏழைகள் இன்பமாக வாழ்கின்றனர் . 
இங்கும் அதுபோல் ஏதாவது ஏற்படலாம் என்றார் பிரேம்சந்த் . 

பனாரசிதாஸ் சதுர்வேதிக்கு எழுதிய கடிதம் ஒன்றில் தமது 
உள்ளக்கிடக்கையை அவர் இவ்வாறு வெளியிடுகிறார் : - எனக்கு 
எவ்விதமான ஆசையும் இல்லை . இப்பொழுது எனக்கிருக்கும் 
ஒரே ஒரு மாபெரும் ஆசை , சுதந்திரத்திற்காக நாம் நடத்தப் 
போகும் போராட்டத்தில் வெற்றிபெற வேண்டுமென்பது தான் . 
புகழ் , பணம் , இவற்றை அடையவேண்டும் என நான் திட்டம் 
தீட்டவில்லை . சாப்பாட்டிற்குப் போதுமானது 

கிடைக்கிறது . 
காரோ , பங்களாவோ வேண்டுமென்று ஆசையில்லை . இலக்கிய 
மதிப்புள்ள நூல்கள் ஒன்றிரண்டாவது எழுதிவிடவேண்டும் என்ற 
ஆசையிருக்கிறது . ஆனால் அவற்றின் குறிக்கோளும் தேச 
விடு தலை தான் . அமைதியாக வாழ நான் ஆசைப்படவில்லை . 
இலக்கியத்திற்கோ , நாட்டிற்கோ , ஏதேனும் செய்து கொண்டே 
இருக்கவேண்டுமென ஆசைப்படுகிறேன் . 

இந்திர நாத் மதானுக்கு எழுதியுள்ள கடிதமொன்றில் தமது 
அடிப்படையான நம்பிக்கைகளைக் குறித்து எழுதிய அவர் இவ் 
வுலகத்தின் நல்ல தன்மையிலும் , இரக்கச் சிந்தையிலும் தமக் 
குள்ள நம்பிக்கையின்மையை வெளியிட்டுள்ளார் . அவர் எழுது 
கிறார் : - எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதொரு சர்வவல்லமை 
யுள்ள சக்தியின் மீது முன்னர் எனக்கு நம்பிக்கை இருந்தது . 
இந்த நம்பிக்கை , சிந்தனையின் முடிவினால் விளைந்தது அல்ல ; 
பரம்பரையாக இருந்து வரும் பழக்கத்தினால் ஏற்பட்டது . அந் 
நம்பிக்கை இப்பொழுது சிதறுண்டுவிட்டது . இவ்வுலகத்திற்கும் 
அப்பால் ஏதோ ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறதென்பதில் சந்தேக 
மில்லை . ஆனால் , அதற்கும் இம் மனித குலத்தின் காரண காரியங் 


67 


களுக்கும் சம்பந்தமுண்டு என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை . 
ஈ , எறும்பு , கொசுக்களின் காரியகாரணத்துடன் எப்படி அதற்குத் 
தொடர்பில்லையோ , அதுவேபோல் தான் இதுவும் . 

ஜைனேந்திரருக்கு அவர் எழுதினார் - அறிவாற்றல் நிறைந்த 
விஷயங்களைப் படிப்பதிலும் , கேட்பதிலும் என் வாழ்க்கை கழிந்து 
விட்டது . எனக்குக் கடவுளிடம் நம்பிக்கை இல்லை ; மதிப்பும் 
இல்லை . நீ நம்பிக்கையை நோக்கிச் சென்றுகொண்டிருக்கிறாய் . 
நானோ , தொன்றுதொட்டுவரும் எண்ணங்களில் 

நம்பிக்கை 
யில்லா தவனாக , நாஸ்திக வாதத்தை நோக்கிச் செல்கிறேன் . 

தமது கதையில் ஒரு பாத்திரத்தை இவ்வாறு பேசவைத்திருக் 
கிறார் .- கடவுளைவிட இரக்கமற்றவன் இவ்வுலகில் வேறு யாரு 
மில்லை . தான் ஆட்டுவிக்கும் சூத்திரப்பாவைகளை , அவர்களது 
தவறுகளுக்காகவும் , முட்டாள் தனத்திற்காகவும் தண்டித்து , 
நரகத்தின் நெருப்புக் குழியில் தள்ளிவிடும் கடவுள் இரக்கம் 
உள்ளவனாகவே இருக்கமுடியாது . இரக்கம் காட்டுவதைவிட 
பல ஆயிரம் மடங்கு கொடுமை காட்டுபவன் கடவுள் . இத்தகைய 
தொரு கடவுளைப் பற்றிய கற்பனையையே நான் வெறுக்கிறேன் . 

உலகம் , வாழ்க்கை , இவ்விரண்டையும் பற்றிய பிரேம் சந்தின் 
அடிப்படைக் கருத்துகள் இவை . அவரது கலைக்கு அடித்தளமாய் 
அமைந்துள்ள கருத்துக்களும் இவைதான் . இந்த உறுதியான 
அஸ்திவாரத்தின் மீது தான் வாசகர்களிடையே பெரும் செல் 
வாக்குப் பெற்றிருந்த படைப்புகள் தலை நிமிர்ந்து நிற்கின்றன . 
அவரது ஆவேசமிக்க கருத்துகள்தான் அவரது எழுத்தைப் பின்னா 
லிருந்து ஊக்குவித்த உத்வேகமாய் விளங்கின . இந் நோக்கில் 
பார்க்கும்போது பிரேம்சந்தை கார்க்கியுடன் ஒப்பிட முடிகிறது . 
பிரேம்சந்தும் கார்க்கியைப் போலவே எளிய சாதாரண மக்களின் 
எழுத்தாளராக விளங்கினார் .. 

கார்க்கியைப் போலவே அவரது 
மகத்தான வலிமை , சாதாரண , எளிய மக்களின் வாழ்வை , தமது 
கலை என்னும் வலிமை வாய்ந்த சாதனத்தின் மூலம் மாற்றிவிட 
வேண்டுமெனப் பேரவா கொண்டிருந்ததில்தான் 

அடங்கி 
யிருந்தது . இதனால் தான் அழகைவிட , உறுதியும் , வன்மையும் , 
அவரது எழுத்துகளில் மேலிட்டு நிற்கின்றது . பெண்மையின் 
நளினமும் , இனிமையும் , மென்மையும் கலந்த கவிதைத் தன்மை 
யைவிட ஆண்மையின் கம்பீரமான இயல்புகளை அவரது எழுத்தில் 
அதிகமாகக் காணமுடிகிறது . 

நடைமுறை உலகிற்கப்பாற்பட்ட மறு உலகத்தைப் பற்றிய 
சில விஷயங்கள் அவரது எழுத்துகளில் எங்கேனும் ஒரு சில இடங் 
களில் காணப்படுகின்றன . ‘ மரணம் ( மவுத் ) “ நாகபூஜா , 
மந்திரம் , காயகல்பத் ’ தின் ஒரு சில பகுதிகள் இக்கூற்றிற்கு 
ஆதாரமாய் நிற்கின்றன . ஆனால் இத்தகைய பாதிப்புகளை உதறி 


68 


எறிந்துவிட்டு , பிரேம்சந்த் , தமது பிற்காலப் படைப்புகளில் முழு 
மூச்சுடன் இயங்கும் முற்போக்குப் படைப்பிலக்கிய கர்த்தாவாகத் 
தோன்றுகிறார் . அசைக்கமுடியாத உறுதியும் , தம் கொள்கை 
களிலே ஆழ்ந்த பிடிப்பும் , பற்றும் கொண்டிருந்தவராக இருந்த 
தால் பயனற்ற சிந்தனைகளும் , அர்த்தமற்ற கருத்துக்களும் , 
அவரைத் தவறான பாதையில் இட்டுச் செல்ல , தடம் புரண்டு , 
திசைமாற்றி இழுத்துச் செல்ல வகையற்றிருந்தன . 
பெரும்பாலான வாசகப் பெருமக்களை 

அணுகவேண்டும் 
என்ற ஆசைகொண்டிருந்த அவர் இந்தி அல்லது உருதுவை ஒரு 
சில மாறுதல்களுடன் சரளமான எளிய , ஆனால் சக்திவாய்ந்த , 
பொருளாழமுள்ள , ஒரு மொழி நடையை உருவாக்கிக்கொண்டார் . 
தங்குதடையறியாது தன்னிச்சையாகப் பெருகிவரும் ஆற்றொழுக் 
கான நடை அது . 

பிரேம்சந்த் சொல்லின் அருமை தெரிந்தவர் ; 
அளவறிந்து அதை உபயோகித்தார் . அவரது கலையின் ஏனைய 
தன்மைகளைப் போல , அவரது நடையும் தனது அலங்காரச் 
சிறப்பிற்காக அன்றி , ஜீவன் ததும்பும் சக்திவாய்ந்த தன்மைக்காக 
பாராட்டப்படத் தக்கதாகும் . 

இந்தியாவின் இருபெரும் சமூகத்தினர் நெருங்கி , இணைந்து 
வாழவேண்டுமென ஆசைப்பட்ட பிரேம்சந்த் இந்தியும் , உருதுவும் 
ஒன்றோடொன்று இணைந்து உறவாட வேண்டுமென விரும்பினார் . 
இஸ்லாம் மதத்தினரில் உயர்ந்த பெருமக்களை அவர் கண்டார் . 
அவரது அந்திம காலத்தில் முசல்மானொருவரின் அன்பு கனிந்த 
ஆதரவான கவனிப்பை , அவர் பெற்றிருந்தார் . மன்னிப்பு 
( க்ஷமா ) என்ற அவரது சிறந்த சிறுகதையொன்றில் முஸல்மான் 
ஒருவன் , தன் மகனைக் கொன்ற கிருத்துவனொருவனைத் தன் 
இனத்தாரின் சீற்றத்திலிருந்து காப்பாற்றுகிறான் . மதச் சார்பற்ற 
சமுதாயம் என்ற சொல் வழக்கிலே அடிபடுவதற்கு வெகுநாள் 
முன்னரே , பிரேம்சந்த் அத்தகையதொரு மதச் சார்பற்ற சமுதா 
யத்தில் , உண்மையான , சத்யவேட்கையுடன் கூடிய , நம்பிக்கை 
கொண்டவராக இருந்தார் . 


14 


படைப்பிலக்கியகர்த்தா என்ற முறையில் பிரேம்சந்த் தாம் 
காலமாவதற்கு முன் எழுதிய லேவாதேவி நாகரிகம் ( மகாஜனி 
சப்யதா ) என்ற கட்டுரையையும் , முற்றுப்பெறாத நாவலான 
மங்கள சூத்திரத்தையும் , அவரது உயில் அல்லது சாசனமாகக் 
கொள்ளலாம் . தட்டுத்தடுமாறி நடக்கும் அவரது வாரிசுகளான 


69 


நாம் அவரது 

கடைசி எழுத்துக்களில் நம்மை வழி நடத்திச் 
செல்லும் ஒளிவிளக்கைக் காணலாம் . 

‘ மகாஜனி சப்ய தா என்ற தமது கட்டுரையில் தற்கால 
சமுதாயத்தில் பரவலாக விரவி நிற்கும் தீமைகளுக்கெல்லாம் , 
லாப நோக்கு தான் காரணம் என்று குற்றம் சாட்டுகிறார் . அவர் 
எழுதுகிறார் - இந்த முதலாளித்துவப் பண்பாட்டு நாகரிகத்தில் 
பணம் எல்லாவிதமான செயற்பாட்டிற்கும் ஒரே குறிக்கோளாகத் 
துலங்குகிறது . முதலாளிகளும் , பாங்குக்காரர்களும் அதிகபட்ச 
மான இலாபத்தை அடையக்கூடும் என்ற நோக்கத்துடன் ஒரு 
நாடு ஆளப்படுகிறது . இக் குறிக்கோளுடன் தான் இன்று உலகம் 
( bankers ) பாங்கர்களால் ஆளப்படுகிறது . மனித சமுதாயம் இரு 
பகுதிகளாகப் பிளவுபடுத்தப்பட்டிருக்கிறது . பெரும்பான்மையினர் 
நிறைந்த ஒரு பகுதி உழைப்பாளிகள் , பாட்டாளிகளுடையது . 
மற்றொரு சிறுபகுதி தனது அதிகாரம் மற்றும் செல்வாக்கினால் 
பெரும்பகுதியனரை , தனக்கடிமையாக்கிக் கொண்டுள்ளது . இப் 
பெரும்பகுதியினரின்பால் இவர்களுக்கு அநுதாபமோ , இரக்கமோ 
கிடையாது . 

இப் பெரும்பகுதியோ , தங்களுடைய எஜமானர் 
களுக்காகவே உயிர் வாழ்கின்றது . அவர்களுக்காகவே தங்களது 
குருதியைப் பெருக்கி , வியர்வையைச் சிந்தியவண்ணம் என்றோ 
ஒரு நாள் 

மௌனமாக இவ்வுலகைவிட்டுப் பிரிந்து விடுவதற் 
காகவே உயிர் வாழ்கின்றது . 

வெகு தூரத்திலுள்ள ஒரு நாட்டில் உருவாகிய புதியதொரு 
நாகரிகத்தில் மனிதகுலம் புதிய நம்பிக்கை கொண்டு உயிர்த் 
தெழுவதை பிரேம்சந்த் கண்டார் . 
" தொலைவிலே மேற்குத் திசையில் 

புதிய 

நாகரிகமெனும் 
சூரியன் மேலெழும்பிக் கொண்டிருக்கிறான் . முதலாளித்து 
வத்தையும் , வட்டித் தொழிலையும் இது வேருடன் களைந்து எறிந்து 
விட்டது . இப் புதிய பண்பாட்டின் அடிப்படைக் கொள்கையானது 
தனது உடலுழைப்பினாலோ , சிந்தனையினாலோ , ஏதாவதொன்றை 
உருவாக்கும் ஒவ்வொரு குடிமகனும் , சமுகத்தின் ஓர் அங்கமாகக் 
கருதப்படுவான் , என்பதாகும் . பிறரது உழைப்பின் வலிமையின் 
மூலமோ , தனது மூதாதையர் திரட்டி வைத்துப் போயிருக்கும் 
செல்வத்தின் பலத்தினாலோ , பிறர் மீது தன் ஆதிக்கத்தைச் 
செலுத்துபவன் இழித்துரைக்கப்படுகிறான் . இத்தகையவர் 
களுக்குக் குடிமகனின் உரிமைகள் மறுக்கப்படுகின்றன , அரசாங் 
கத்தின் விஷயங்களைப் பற்றித் தங்களது கருத்துக்களை வெளியிட 
அருகதை அற்றவர்களாக அவர்கள் கருதப்படுகின்றனர் . 
புதிய எழுச்சியைக் கண்டு சீற்றங்கொண்ட முதலாளி , உலகத்தி 
லுள்ள முதலாளிகளுடன் சேர்ந்து இதைச் சபிக்கிறான் ....... 
நிந்திக்கிறான் . 


70 


மங்கள 


பிரேம்சந்த் தமது வாழ்க்கையில் ஏழ்மையைக் கண்டிருக் 
கிறார் . செல்வச் செழிப்பின் சுகபோகங்களுக்கு அவர் ஆசைப்பட 
வில்லை . செல்வத்தை நாடி புறப்பட்ட ஒரு போர் வீரர் அவர் . 
ஆனால் அவர் நாடிச்சென்றது பொருட்செல்வமல்ல . தோல்வி 
யடைய நேரிடும் எனத் தெரிந்திருந்தும் , கொள்கைக்காகவே அவ 
ரது பேனா, அவரது கூர்வாள் , போராடியது . ராட்சத ஆலைகள் , 
பணக் கோட்டைகள் , அபரிமிதமான செல்வத்தைத் தாக்கும் 
டான் குவிக்ஸோட் டாக அவர் இருந்தார் . இலட்சியவாதம் 
அவரது பலமாகவும் , அவரது எழுத்திற்குத் தூண்டுகோலாகவு 
மிருந்தது . வளராது கரு உருவிலேயே நின்றுவிட்ட அவரது 
கடைசிப் படைப்பிலே தமது நம்பிக்கையை மீண்டும் வலியுறுத்து 
கிறார் . 

சூத்திரமெனும் இந் நாவலின் கதா நாயகன் 
ஆசிரியர் பிரேம்சந்த் தான் . 

" அவனிடம் மகத்தான ஆற்றலுணர்வு இருந்தது , என்பதை 
எவரும் மறுக்கமுடியாது . அவனிடம் உதவிகேட்டுப் பெற 
முடியாமல் போயிற்று என்பதில்லை . இலக்கியப் பணியை விட 
வேறெதிலும் அவனுக்கு நாட்டமில்லை . இதிலோ பணம் கிடை 
யாது . அவனுக்குப் புகழ் கிட்டியது என்பது உண்மை . 
அவனுக்கு மன நிறைவை , ஆத்ம திருப்தியை அளித்தது . செல்வத் 
தைத் திரட்டுவதில் அவனுக்கு நம்பிக்கையில்லை . சுயாபிமானத் 
துடன் அவன் வாழ விரும்பினான் - அவ்வளவுதான் . அவனிடம் 
நிச்சயமாக ஒருவிதச் செருக்குண்டு. அதை நீங்கள் கர்வமென்று 
வேண்டுமானாலும் கூறலாம் . ஆனால் அது இலக்கியகர்த்தாக் 
களுக்கே இயல்பான செருக்கு ... 

1880 ஆண்டு , பொது மேடைகளில் துணிகரமான சொற் 
பொழிவுகள் ஆற்றுவதைவிட நாட்டின் விடுதலைக்கு வேறு 
எதையும் அவசியமெனக் கருதாத மிதவாதத் தலைவர்கள் நிறைந்த 
காலமாயிருந்தது . 1936 இந்தியாவின் விதியை நிர்ணயிக்கும் 
ஆண்டாக இருந்தது . புதிய நம்பிக்கைகள் , அபிலாஷைகள் 
நிறைந்த ஆண்டு அது . இந்தியா தனது இலட்சியமான , சமூக , 
பொருளாதார , அரசியல் சுதந்திரத்தை நோக்கி அசுரத்தனமான 
வேகத்துடன் உறுதியாக முன்னேறித் தொடங்கியிருந்தது . 
இத்திசை நோக்கி முன்னேறிச் செல்ல பிரேம்சந்தின் படைப்புகள் 
சக்திவாய்ந்த சாதனமாக உதவின . இன்று காணும் இந்தியாவை 
உருவாக்குவதில் அவரது எழுத்துக்கள் முக்கியமான அம்சங்களாக 
விளங்கின . புதிய இந்தியாவின் எதிர்காலத்தை உருவாக்க 
இன்னும் பல பல சக்திகள் இயங்கின . இன்றுள்ள நமது வாழ்க் 
கையை உருவாக்குவதில் அவரது எழுத்துக்களும் , ஒரு மகத்தான 
சக்தியாக இருந்து உதவின . 


71 


புத்தக விவரம் 


1 , அமிருத் ராயின் ‘ கலம் கா ஸிபா ஹி , 
2. மதனகோபாலின் ‘ கலம் கா மஸ்தூர் , 
3. சிவராணி பிரேம்சந்தின் பிரேம்சந்த் - கர் மை . 
4. ஜீவன் - ஸார் : ஹன்ஸ் : ஆத்மக தங்க் 
5. ஹன்ஸ் : ஸ்மிருதி அங்க் 
6. ‘ பிரேம்சந்த் ஸ்மிருதி 
7. சிட்டீ -பத்ரீ ( 2 பாகங்கள் ) 
8 , ‘ விவித் பிரசங் ( 3 பாகங்கள் ) 
9. The Works of Prem Chand . 


நன்றி 


அமிருத் ராயின் ( கலம் கா ஸிபா ஹி ) , மதன் கோபாலின் 
" கலம் கா மஸ்தூர் , மற்றும் சிவராணி தேவியின் பிரேம்சந்த் : 
கர் மை என்ற புத்தகங்கள் பிரேம்சந்தின் வாழ்வையும் 
படைப்புக்களையும் பற்றிய ஆதாரபூர்வமான விவரங்கள் அறிய 
உதவின என்பதை ஆசிரியரும் பதிப்பாளரும் நன்றியுடன் அறிவிக் 
கின்றனர் . 


இந்திய இலக்கியச் சிற்பிகள் 
தற்காலப் படைப்புக்களிலும் பழம் 
பெரும் படைப்புக்களிலும் தலை சிறந்த 
இந்திய இலக்கியச் சிற்பிகளைப் பற்றி 
அறிவதன் மூலம் இந்திய இலக்கிய 
வரலாற்றின் முக்கிய கட்டங்களைப் 
பற்றிச் சாதாரண வாசகன் தெளிந்து 
உணர இப் புத்தக வரிசை உதவும் . 
ஒவ்வொரு நூலும் ஓர் இந்திய இலக் 
கியச் சிற்பியின் கதையையும் அவரது 
படைப்புக்களையும் பற்றி விவரிக்கும் . 
ஒவ்வொன்றும் ஏதேனும் ஓர் இந்திய 
மொழி இலக்கியத்தின் வளர்ச்சிக்கும் 
சிறப்புக்கும் அளவற்ற பணிபுரிந்த 
சிற்பியின் வரலாறு ஆகும் . 
இந்த வரிசையில் வெளியான நூல்கள் : 
( எல்லாம் ஆங்கிலத்தில் கிடைக்கும் ) 
லட்சுமிநாத பெஸ்பரூவா 

- ஹேம் பரூவா 
ராஜா ராம் மோகன் ராய் 

- ஸௌம்யேந்திரநாத் டாகுர் 
கேசவசுதர் 

- பிரபாகர் மாச்வே 
இளங்கோ அடிகள் - மு . வரதராசன் 
பிரேம் சந்த் 

- பிரகாஷ் சந்திர குப்தா 
ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் 

-ஹிரண்மயீ பானர்ஜி 
கபீர் 

- பிரபாகர் மாச்வே 
தோரு தத் - பத்மினி ஸேன் 

குப்தா 

- வி . ஆர் . நார்லா 
வீரேசலிங்கம் - வி . ஆர் . நார்லா 
காலீப் 

- எம் . முஜீப் 
மீரா பாய் 

-உஷா நில்ஸன் 
சாகித்திய அக்காதெமி 
ரவீந்திர பவன் , புது தில்லி -1 
ரவீந்திர ஸரோவர் ஸ்டேடியம் 
பிளாக் 5 B , கல்கத்தா -29 
21 , ஹாடோஸ் ரோடு , சென்னை -6 


வேமனா 


பல 


இதன் 


சாகித்திய அக்காதெமி 1954 ஆம் ஆண்டு 
இந்திய அரசால் அமைக்கப்பெற்ற தேசிய 
இலக்கியக் கழகம் . தன்னுரிமை கொண்ட 
இந்த ஸ்தாபனத்தின் கொள்கைகளை வகுக்கும் 
பொதுச்சபை , 

மொழிகள் , 
ராஜ்யங்கள் மற்றும் பல்கலைக் கழகங்களின் 
பிரதி நிதிகள் கொண்டது . 

முதன் 
தலைவர் ஸ்ரீ ஜவாஹர்லால் நேரு .. 
இந்திய மொழிகளில் இலக்கியப் பணிகளை 
ஆதரவுடன் ஒருங்கிணைப்பது ; எந்த 
இந்திய மொழியில் இயற்றப்பட்ட இலக்கிய 
மும் மொழிபெயர்ப்பு வாயிலாக 

நாட்டின் 
எல்லா மொழி வாசகருக்கும் எட்டச் 
செய்வது - இவையே அக்காதெமியின் செயல் 
திட்டங்கள் . 
அக்காதெமியின் வெளியீடுகள் பெரும்பாலும் 
இந்திய மொழிகளில் உள்ளவையே . அதன் 
ஆங்கில மொழி வெளியீட்டுத் திட்டம் பொது 
வாக இந்திய ஆசிரியர் மற்றும் இலக்கியம் 
பற்றித் தகவல் தரும் நூல்களை வெளியிடுவதே 
யாகும் . 


